T. 33834 


பட்டினப்பாலை 
ஆராய்ச்சியுரை 


மறைமலையடிகள் 


கழக வெளியீடு 


கழக வெளியீடு : அகள் 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


பல்லாவரம் 
பொதுநிலைக் கழக ஆசிரியர் 
மறைத்திரு சுவாமி வேதாசலம் 

என்னும் 
மறைமலையடிகள் 

இயற்றியது 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி -6 

சென்னை -1 
1966 


நாகை சொக்க நாதபிள்ளை மறைமலையடிகள் (1876-1950 ) 


THE OFFICIAL TRUSTEE OF MADRAS 


Ed 1 1906 ( Author ) 

Reprints : 1919 , 1930 , 
( Kazhakam ) July 1957 , Oct 1966 


031,1B951 :8 

K6 


PATTIŅAPPALAI AARAAICHIYURAI 


Appar Achakam , Madras - 1 . 


கைம்மாறு சிறிதுங் கருதாத 

பேரருட் பெருக்கத்தால் 
எனக்குத் தமிழ் செவியறிவுறுத்திய 

என் இயற்றமிழாசிரியர் 
திருவாளர் வெ . நாராயணசாமிப் பிள்ளையவர்களை 

நினைந்துருகுதற் பொருட்டாக 
இந்நூல் என்னால் வகுக்கப்படுகின்றது . 


பதிப்புரை 


தமிழிலக்கியத்தின் பொற்காலமெனக் கருதப்படும் 
கடைச் சங்க காலத்தில் நுண்மாண் நுழைபுலம் வாய்ந்த 
புலவர்களால் இயற்றப்பட்டவை எட்டுத்தொகை , பத்துப் 
பாட்டாகும் . 

பட்டினப்பாலை பத்துப் பாட்டுக்களில் 
ஒன்றாக முற்கால அறிஞர்களால் தொகுக்கப்பட்டுள்ளது . 
இவ் அருந் தமிழ்ப் பாட்டுக்கு மறைமலையடிகள் எழுதிய 
ஆராய்ச்சியுரையே இந் நூலாகும் . 

பத்துப்பாட்டுக்கு உரை எழுதிய உச்சி மேல் புலவர் 
கொள் நச்சினார்க்கினியர் செய்யுளில் சொல் கிடந் தவாறே 
பொருள் 
கூறாது 

தாம் எண்ணும் பொருளுக்கேற்பச் 
சொற்களை வலிந்தும் திருத்தியும் உரை எழுதியுள்ளது 
அப்பாட்டின் கருத்தை முழுவதும் வெளிப்படுத்தாமையின் 
மறைமலையடிகள் பட்டினப்பாலைக்குத் தனித் தமிழில் 
உரையெழுதியுள்ளனர் . இப் பாட்டில் காணப்படும் அரும் 
பெரும் பொருள்களையும் சிறப்புறு வகையில் விளக்கி 
யுள்ளார் . எனவே சங்க இலக்கியத்தை ஆராயும் ஆராய்ச்சி 
யாளர்க்கும் புத்துரையை அவாவி நிற்கும் மாணவர்கட்கும் 
இந் நூல் பெரிதும் பயன்படும் என்று நம்புகின்றோம் . - 

பழைய தனித்தமிழ்ச் செய்யுட்களை அவற்றின் சிறப் 
புணர்ந்து விரும்பிக் கற்கும் நம் தமிழ்மக்களும் இந் நூலை 
மனமுவந்து வரவேற்பர் என எண்ணுகிறோம் . 

அடிகளார் தாம் ககூடும் செப்டம்பர்த் திங்கள் கரு ஆம் 
நாள் இறையடி சேர்வதற்குமுன் எழுதிய விருப்ப ஆவணத் 


8 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


திற் குறிப்பிட்டபடி அடிகளார் நூல்களை வார முறையில் 
எங்கள் கழகவழி அச்சிடத் தொடங்கிப் பட்டினப்பாலை 
ஆராய்ச்சியுரை என்னும் இந் நூலினை ஐந்தாம் பதிப்பாக 
வெளியிடுகின்றோம் . 

எழுதிய முல்லைப்பாட்டாராய்ச்சியுரை 
யினையும் பட்டினப்பாலையா ராய்ச்சியுரையினையும் மாணவர் 
வாங்கிக் கற்று நூலாராயுந் திறனை அறிந்து அவ் ஆற்றலைப் 
பெருக்கிக் கொள்வார்களாக . 


அடிகளார் 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


MARAIMALALADIGAL 


PREFACE TO THE FIRST EDITION 


" And it was through Nature, thus ennobled by a 
semblance of passion and thought , that he approached 
the spectacle of human life. Human life , indeed , is for 
him , at first, only an additional, accidental grace on an 
ēxpressive landscape ." --- Walter Pater on Wordsworth . 

PATTINAPPALAI is an old Tamil idyll of 301 
lines , on which the following is a critical commentary . 
It was composed by poet RUDRANKANNANAR in the 
middle of the first century A. D. The poem is full of 
simple thoughts and choicest expressions that 
characterise a perfect classic . Further it belongs to the 
old realistic school of Tamil poetry that prevailed at the 
time of the Pandian Academy . 

It will be seen from the poem that the poet who 
had had a charming wife whose affections for him were 
unbounded and whose happiness he sought to maintain 
by a reflection of the same sentiments on his part , once 
on account of pecuniary straits , made arrangements 
to go to Kavirippumpattinam a city far from his 
village and pay a visit to the then prince Karikalachola : 
but when tha news of his departure came to the know 
ledge of his beloved wife , she was pierced with dire 
affliction at the thought of her dear husband s separa 
tion and became inconsolable forthwith . On beholding 
the troubled condition and the melancholy mood of his 
loveliest wife , the poet deferred his journey . And in . 

9. -2 


10 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


order to console her it may be imagined that he 
composed this poem in her presence , addressing 
to his mind of his unwillingess to part with such 
à charming and affectionate maiden whose caresses , 
it is told , were as sweet as the reign of Kurikulit , even 
if that were to preclude him from the rare opportunity 
of receiving as a gift the richest city of the great Chola 
monarch . While speaking of this gift , in the midst 
of his broodings over the mellow - beauty of his wife , he 
brings in a vivid picture not only of the natural and 
artificial beauty presented by the countrysides and the 
town parts of the Chola kingdom but also the glory 
and victory of the mighty prince Karikala . How 
artistically the poet links on to the central idea of this 
poem , the scenic beauty of the vast Chola kingdom and 
the greatness of its reigning monarch is a matter for 
deep critical appreciation . 

In his conception of this vast universe, nature and 
mind form an inseparably bound - up whole . All the 
natural objects constitute , as it were , a permanent 
habitation for the soul which dwells within . The inner 
thought - power of the soul vibrates in such a way as to 
mould the plastic outward matter quite consistently with 
its own laws . And so , to admire the outward beauty of 
nature is to appreciate the inward beauty of the 
intelligent soul that lies within . Except through the 
perception of senses , it is not possible for the individual 
mind to apprehend the nature of the inmost lying 
spirit and have intercourse with it . When one 


முதற் பதிப்பின் ஆங்கில முகவுரை 


11 


communes with the still life of nature , all his thoughts 
that were running before in different directions at 
random become collected up and converge to one definite 
point in the universal Self which penetrates its whole 
being and by illuminating its understanding makes it 
brighter and brighter till the limited area of intelligence 
is lighted up to an unlimited extent and swallowed up in 
the effulgence of the Supreme Spirit . Thus a study of 
nature forms a wholesome element in the old classical 
poetry of Tamil to which our poet Rulranlananar 
belongs ; as far the study of human mind , it conceives 
that it can be made effectual only in close connection 
with that of the former . Bearing in mind this inter 
connection of nature and spirit and its being the main 
theme in the Tamil classical poetry , our old poet devotes 
tbe main portion of his idyll to a portrayal of the rural 
charms and the sea - coast beauties , and then weaves them 
all into that part in which his ideal love for his wife 
stands out prominently and colours the whole poem with 
its soft rose - gleam . From this it will be manifest that 
the poem at first fascinates the reader s imagination by 
presenting a true picture of the sensuous beauty of the 
external world , and then elevates it higher and higher 
up till it refines it into a purer etherial substance 
susceptible of reflecting in itself the thoughts and senti 
ments coming from a transcendental ideal source . 

The artistic sequence of poetic thoughts that find 
their expression in chaste and simple Tamil has been 
thoroughly studied in the body of this work . und in 


12 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


tracing up link after link the steady development of the 
poet s central thought through the whole poem , I have 
not only criticised the old commentary of Nachchinark 
kiniar which gives in an unusual and fantastic manner 
2 twisted interpretation of the poem but have also 
explained its real meaning in a very simple and natural 
way as is compatible with the poet s conception of the 
poem . 

The first two parts of this critical commentary 
were , at the request of the President of the MADUR.4 
TAMIL SANGAM , read before its last annual meeting , 
and were very much appreciated by the learned Pandit 
members and others present on the occasion . Having 
been encouraged at the reception that was accorded to 
t and to a similar commentary of my own on another 
lassical ode Mullaippattu which was published some 
years ago , I send forth this volume as my humble 
contribution to the critical literature of my mother 
tongue which is one of the ancient and highly cultivated 
languages of the world . 


Madras , 
25th Sept. 1906 . 


VEDACHALAM . 


இரண்டாம் பதிப்பின் முகவுரை 
சென்னைக் கிறித்துவக் கல்லூரியில் தமிழாசிரியரா 
யிருந்து , கலை நூற் புலமைக்குப் பயிலும் மாணாக்கர்க்கு 
யாம் தமிழ் நூற் கற்பித்துவந்த காலத்தில் , கி . பி . கககூ 
ஆம் ஆண்டு பழைய பத்துப்பாட்டுக்களில் ஒன்றான முல்லைப் 
பாட்டுப் பாடமாக வந்தது . அப்போது நச்சினார்க்கினியர் 
உரையொடு சேர்த்து யாம் மாணாக்கர்க்கு அதனை அறி 
வுறுத்தி வருகையில் , செய்யுள் இயற்றிய ஆசிரியர் கொண்ட 
முறைக்கு மாறாக நச்சினார்க்கினியர் தமதுரையிற் செய்யு 
ளில் உள்ள சொற்களையுஞ் சொற்றொடர்களையுந் தமக்குத் 
தோன்றியவாறெல்லாம் முன் பின்னாக மாற்றி உரைகூறிய 
இடங்களில் முதலில் நச்சினார்க்கினியர் உரையினை விளக்கி , 
அதன் பின்னர் ஆசிரியர் கொண்ட பொருள் முறையே 
வைத்து யாம் ஒரு புத்துரையுங் கூறுவே மாயினேம் . ஆங்கில 
நூல் உணர்ச்சியால் பகுத்தாராயும் அறிவு ஆற்றல் வாய்ந்த 
அம் மாணாக்கர்கள் நச்சினார்க்கினியருரை செய்யுளுக்கு 
இசையவில்லை என்றும் , தாங்கள் கூறும் புத்துரையே 
செய்யுளுக்கு மிக இசைந்து ஆக்கியோன் கருத்தை நன்கு 
விளக்குவதாய் இருத்தலின் , தங்களுரையே யாங்கள் 
பயிலுதற்கு எளியதாய் இருக்கின்றது . ஆதலால் , தங்க 
ளுரையினையே எழுதி அச்சிட்டு எங்கட்கு உதவியருளல் 
வேண்டும் என்றும் பகர்ந்து எமதுரையினைப் பதிப்பிடு 
தற்கு ஆம் செலவினையுந் தாமே ஏற்க இசைந்து தாமெல்லாம் 
ஒருங்குசேர்ந்து அன்போடு பொருளுதவியுஞ் செய்தார்கள் . 
அவர்கள் செய்த அவ்வுதவி என்றும் மறக்கற்பாலதன்று . 
உடனே 

முல்லைப்பாட்டிற்கு விரிவாக ஆராய்ந்த 
எமதுரையினைப் புத்தக வடிவில் அச்சிட்டு அம் மாணாக் 
கர்க்கும் பிறர்க்கும் வழங்கினேம். அப் பாட்டிற்கு யாம் 


14 

பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 
எழுதிய அவ்வா ராய்ச்சியுரையைப் போன்றது ஏதும் 
அதற்குமுன் தமிழில் எவரானும் எக்காலத்தும் எழுசப் 
பட்டதில்லை. தமிழின் அருமையை யுணர் தற்கு வழி 
அறியாமையால் தமிழைப் புறம்பழித்து வந்த மாணாக்கர் 
கள் எமது ஆராய்ச்சியுரையினைச் சிறிது பயின்ற அளவானே 
அதன் கண் அவா மிகுதியும் உடையராய் அதனை விரும்பிச் 
கற்கலாயினர் . தமிழ்ப் புலவர்களிற் பலரும் அவ்வா ராய்ச்சி 
யுரையினைப் பார்த்த வியந்து மகிழ்ந்து அதனைச் சிறந் 
தெடுத்துப் பாராட்டி எமக்குத் திருமுகங்களும் எ 
எழுதி 
விடுத்தனர் ; அதற்காக அவர்கட்கு யாம் நிரம்பக் கடமைப் 
பட்டிருக்கின்றேம் . அது நிற்க . 

திரும்பவுங் கி . பி . ககூ 0 * ஆம் ஆண்டு , பத்துப்பாட்டுச் 
களில் மற்றொரு செய்யுளான பட்டினப்பாலை என்பது கலை 
நூற் புலமை மாணாக்கர்க்குப் பாடயாய் வந்தது முன்னரே 
யாம் முல்லைப்பாட்டிற்கு எழுதிய ஆராய்ச்சி யுரையினைப் 
பற்றிக் கேள்வியுற்ற அவ்வாண்டின் மாணாக்கர்கள் தமக்குப் 
பாடமாக வந்துள்ள பட்டினப்பாலைக்கும் அங்கனமே ஓர் 
ஆராய்ச்சியுரை எழுகிப் பதிப்பிட்டுத் தருமாறு வேண்டித் 
தாமும் ஒருங்கு சேர்ந்து அதற்காம் செலவுக்குப் பொரு 
ளுதவியுஞ் செய்தார்கள் ; அவர்கள் செய்த அவ்வு கவிக்கும் 
யாம் பெரிதும் நன்றியறியக் கடமைப்பட்டிருக்கின்றேம் . 
அங்ஙனமே அவர்கள் வேண்டுகோட்கிணங்கிப் பட்டினப் 
பாலைக்கும் ஒரு விரிந்த ஆராய்ச்சியுரை எழுதி , அதன் 
முதலிரு பகுதிகளையும் அவ்வாண்டிற் கூடிய மதுரைப் 
புதுத் தமிழ்ச்சங்கக் கூட்டத்தில் அதன் றலைவரது வேண்டு 
கோட்கிசைந்து படித்துக் காட்டினேம் ; அப்போது அவ் 
அவையிலிருந்த தலைவரும் தமிழ்ப்புலவர்களும் நமதா 
ராய்ச்சியுரை.பினைப் புகழ்ந்து பாராட்டிப் பேசினர் . 
காக அவர்கட்கு நன்றி செலுத்துங் கடப்பாடு உடையேம் 


அதற் 


இரண்டாம் பதிப்பின் முகவுரை 


15 


பின்னர்ச் சில திங்களில் எமது பட்டினப்பாலை ஆராய்ச்சி 
யுரை முழுதும் பதிப்பாகி வெளிப் போந்து உலாவலாயிற்று . 
யாம் எழுதிய முல்லைப்பாட்டா ராய்ச்சி யுரையும் பட்டினப் 
பாலை யாராய்ச்சியுரையும் , தமிழ்மாணாக்கர்க்கும் தமிழ்ப் 
புலவர்க்கும் தமிழறிஞர்க்கும் பழைய அருந்தமிழ்ச் செய்யுட் 
களிற் பொதிந்த கிடந்த அரும்பெரும் பொருள்களை 
ஆராய்ந்தணர் தற்குரிய முறைகள் இவையென்று காட்டி 
அவர்க்குப் பெரு மகிழ்வினை விளைத்து வருவவென்பதற்கு , 
அவரிற் சிலர் பலர் எமது ஆராய்ச்சி முறையினைப் பின் 
பற்றிப் புதினங்களிலும் நூல்களிலும் கட்டுரை எழுதி 
வருதலே சான்றாம் . 

ஆனால் , ஆங்கிலத்தில் நூல் எழுதும் ஆங்கில அறிஞர் 
தாம் பிறர் முறைகளைப் பின்பற்றி எழுதினாலும் , பிறர் 
நூல்களில் உள்ள சொற்களையுஞ் சொற்றொடர்களை யுந் 
தாமடுத்து 
து ஆண்டாலும் தாம் ஏனையாசிரியர்க்குக்கடமைப் 
பட்டிருக்கும் இடங்களை ஆங்காங்குக் குறித்துப்போவர் . 
அத்தகைய நேர்மை நந் தமிழ்ப் புலவரிடத்துப் பெரும் 
பாலும் இன்மையின் , தாம் எடுத்தாண்டவர்க்குத் தமது 
கடமையினைப் புலப்படுத்தாது எல்லாந் 

எல்லாந் தாமே கண்டு 
அறிந்தெழுதினார் போல் வாளாதுபோவர் . தமிழ்மொழி 
வரலாறு எழுதினவர் யாம் ஞானசாகர முதற்பது மத்தும் , 
முதற்குறள்வாத நிராகரணத்தும் எழுதியவற்றை யெடுத்துத் 
தமது புத்தகத்திற் பாதியை நிரப்பிக் கொண்டும் எமக்குத் 
தாங் கடமைப்பட் டிருத்தலைச் சிறிதுமே கூறாது போயினர் . 
கரிகாற் சோழனைப் பற்றி எழுதிய மற்றொருவர் எம் 
முடைய திருக்குறளாராய்ச்சியினின்றும் இப்பட்டினப்பாலை 
யாராய்ச்சியினின்றும் தாம் பல குறிப்புக்கள் எடுத்தெழுதிக் 
கொண்டும் தமது சடமைப்பாட்டினைத் தெரிவியாமலே 
போயினர் . இங்ஙனமே ‘ கார் நாற்பதிற்கு ஒரு புதிய உரை 


16 

பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 
வரைந்து சின்னாட்கு முன் வெளியிட்ட வேறொருவர் 
அதற்கு உரை எம்பால் ஒரு திங்களிருந்து நேரே கேட்டும் , 
எமதாராய்ச்சியுரைகளையே முழுதும் பின்பற்றி எழுதியும் 
தமது கடமைப் பாட்டினைக் கிளவாது போயினர் . இங் 
ஙனமே , நூலெழுதுவாரும் அவைகளில் விரிவுரை நிகழ்த்து 
வாரும் எம்முடைய ஞானசாகரத்திலிருந்தும் பிற நூல் 
களிலிருந்தும் ஏராளமான குறிப்புக்களை எடுத்துப் பயன் 
படுத்திக்கொள்வாராயினும் , தாம் எமக்குக் கடமைப்பட் 
டிருத்தலை மட்டும் தெரிவிப்பாரல்லர் . நந் தமிழறிஞர்க்கு 
இந் நேர்மை இல்லாதொழியினும் , யாம் எழுதுவன பலர்க் 
கும் உதவியாய் நின்று மேன் மேல் உண்மை நுண்பொருள் 
ஆராய்தற்கு வழிதிறந்து காட்டிப் பயன்படுதல் பற்றியும் , 
அவற்றால் நம் செந்தமிழ் மொழியின் அருமை பெருமைகள் 
தமிழ் வழங்கும் நாடெங்கும் பரவுதல் பற்றியும் யாம் பெரி 
தும் உளம் மகிழ்ந்து எல்லாம் வல்ல இறைவற்கு நன்றி 
செலுத்துகின் றோ . இன்னும் யாம் எழுதி வைத்திருக் 
குங் குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி உரையும் , மலைபடுகடாம் 
ஆராய்ச்சியுரையும் , இனியெழுத நினைத்திருக்கும் ஆராய்ச்சி 
யுரைகளும் விரைவில் 

வெளிவருதற்குத் திருவருள் 
உதவிபுரியுமென்று எதிர் பார்த்திருக்கின்றேம் அது 
கிடக்க . 

இனி , இப் பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரையின் இரண் 
டாம் பதிப்பின் கட் சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக் 

முதற் பதிப்பில் பட்டினப்பாலைச் செய்யுள் 
சேர்க்கப்படவில்லை . இவ்விரண்டாம் பதிப்பில் 
சேர்க்கப்பட்டிருக்கின்றது . ஆகையால் , இப்போது இவ் 
வுரையைக் கற்போர் இதன் செய்யுளுக்காக வேறு அச்சுப் 
புத்தகத்தை நாடவேண்டுவதில்லை எமதிடமுள்ள ஓர் 
ஏட்டுச் சுவடியையும் அச்சுப் புத்தகத்தையும் ஒப்பிட்டுப் 


கின்றன . 


இரண்டாம் பதிப்பின் முகவுரை 


17 


பல 


பார்த்துச் செய்யுளிற் சில பாட வேறுபாடுகள் காட்டி 
யிருக்கின்றேம் . 

முதற் பதிப்பில் இல்லாத விளக்க உரைக் குறிப்புக்கள் 
இன்னும் 

இதன்கட் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . 
அவையே யன்றியும் , சொற்களுக்குப் பொருள்கள் இவை 
யென்று துணிவு தோன்றுதற் பொருட்டு , இப் பாட்டின் கட் 
போந்த அருஞ்சொற்கட் கெல்லாம் பொருள்கள் எழுதி 
அவற்றை அகரவரிசைப் படுத்தியிருக்கின்றேம் .. இஞ் 
ஞான்றைப் புலவர் தமக்குத் தோன்றியவாறெல்லாம தமிழ்ச் 
சொற்கட்குப் பொருள்கள் சொல்லுவதும் எழுதுவதும் 
செய்து போ தருகின்றார் . தமிழ் தொன்றுதொட்டு வழங்கி 
வரும் மொழியாகலின் அதன் சொற்களைப் பண்டுள்ளார் 
எவ்வெப் பொருளில் வழங்கினாரென்பதனை இயன்றவரை 
யில், நன்காராய்ந்து பார்த்துப் பழைய நூல்கட்கு உரை 
வகுத்தலே பொருத்தமுடைத்தாம் பண்டையோர் ஒரு 
சொல்லை ஒரு பொருளில் வழங்கப் பின்றையோர் அதனை 
வேறொரு பொருளில் வழங்குவராயின் , அவர் முன்னையோர் 
கருத்தை ஒருசிறிதும் உணர்ந்தவராகமாட்டார் . ஆனது 
கொண்டு , இதன் கட் புதுவதாகச் சேர்க்கப்பட்டிருக்கும் 
அருஞ்சொற்பொருளில் ஒவ்வொரு சொற்பொருட்கும் 
பண்டை நூலுரைகளிலிருந்தும் , திவாகரம் பிங்கலந்தை 
முதலிய நிகண்டு நூல்களிலிருந்தும் மேற்கோள்கள் காட்டி 
யிருக்கின்றேம் . 


இனி , இப் பதிப்பின்கண் மற்றொரு முதன்மையான 
மாறுதல் செய்கிருக்கின்றேம் . பெரும்பாலும் வடமொழி 
புகுதாமல் தனித்தமிழ் நடையில் நூல்கள் எழுதுவதே 
எமக்கு இயற்கை என்றாலும் , வடசொற்களை அறக்களைய 
வேண்டுமென்னுங் கடைப்பிடி எமதுளத்தில் முன்னிருந்த 


18 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


தில்லை . ஆனால் , இஞ்ஞான்று பலவகைப்பட்ட நூல்கள் 
எழுதுவாரும் நூல்கட்கு உரை வகுப்பாரும் வடசொற்களை 
யும் பிற சொற்களையும் தாம் எழுதுர் தமிழில் ஒரு வரை 
துறையின்றிப் புகுத்தித் தமிழின் தீஞ் சுவையையும் அஃகா 
வளத்தையும் கலங்சாச் தூய்மையையும் பழுதுபடுத்தி 
அதனை யழித்துவருதல் கண்டும் , பொருள்களைத் தெரித் 
தற்கு வேண்டிய அளவு சொற்கள் இல்லாமற் பலவகைக் 
குறைபாடுகள் உடையதாயிருக்கும் ஆங்கில மொழியைப் 
பிறமொழிக் கலப்பில்லாமல் வழங்குவது பெரிதும் வருத் 
தமே யென்றாலும் அம் மொழிக்குரிய ஆங்கில நன்மக்கள் 
இயன் றமட்டும் அதனைக் தூய்மையாகவே வழங்கல் வேண்டு 
மென்ற கட்டுரைத்து வருதல் கண்டும் மற்றைமொழியின் 
உதவியை வேண்டாது தனித்து இயங்கவல்ல சொல்வளமும் 
பொருட் செழுமையும் உடைய நம் செந்தமிழ் மொழியை 
அதற்கேயுரிய சொற்களால் வழங்காமல் அயல் மொழிச் 
சொற்களை இடையிடையே நுழைத்து அதன் அழகையும் 
வலிமையையுஞ் சிதைத்கல் பெரியதொரு குற்றமாமென 
உணரலானேம் . இன்றியமையாது வேண்டப்பட்டா லன்றித் 
தமிழிற் பிற சொற்களைப் புகுத்தல் நிரப்பவும் பிழைபாடு 
உடைத்து . கமிழிற் பிறமொழிக் கலப்பு என்று யாம் 
எழுதிய பிறிதொரு கட்டுரையில் இதனைப்பற்றி விரித்துப் 
பேசியிருக்கின்றேம் . ஆகவே , இவ்வாராய்ச்சியுரையின் 
முதற் பதிப்பில் ஆங்காங்கிருந்த சிற்சில வடசொற்களையும் 
இப் பதிப்பிற் களைந்து விட்டு , அவற்றிற்கு நேரான தமிழ்ச் 
சொற்களை யே அவ்வவ்விடங்களில் அமைத்திருக்கின்றேம் . 
இங்ஙனமே இனிப் பதிப்பிடும் எம்முடைய நூல்கள் எல்லா 
வற்றிலும் வடமொழிச் சொற்கள் இல்லாவாறு அவற்றை 
முற்றுங் களைந்துவிட உறுதி செய்திருச்கின்றேம் . ஆனா 
லும் , சிறப்புப் பெயர்களாயுங் குறியீடுகளாயும் வழங்கும் 


இரண்டாம் பதிப்பின் முகவுரை 


19 


ஒரு சில வடசொற்களை மட்டும் இன்றியமையாது வேண்டிய 
இடங்களில் ஏற்றுக் கோடல் இழுக்கு ஆகாதென்பதும் 
உணரல் வேண்டும் . தமிழிற் பயன்படும் நூல்கள் எழுதும் 
அறிஞர் எல்லாரும் அயல்மொழிச் சொற்களைத் தம்மால் 
இயன்றமட்டும் விலக்கித் தூய தமிழிலேயே எழுதப் 
பழகுவராயின் அதனால் நம் செந்தமிழ் மொழி வளம் மிகப் 
பல்கித் துலங்குவதோடு , அதனைத் துலக்கும் அவர்க்கும் 
அழியாப் புகழும் அறமும் உண்டாமென்க . 


பல்லாவரம் , 
சமரச சன்மார்க்க நிலையம் , 
சாலி , க அசக – சித்திரை மீன 


வேதாசலம் . 


மூன்னும் பதிப்பின் முகவுரை 
இப் பட்டினப்பாலை ஆராய்ச்சி யுரையின் முதற்பதிப்பு 
முதன்முதற் கி . பி . 1906 ஆம் ஆண்டு வெளிவந்தது . அப் 
போது அதில் உரு 0 படிகளே பதிப்பிடப்பட்டன. அவ் 
விரு நூற்றைம்பது படிகளுஞ் செலவாகப் பதின்மூன் 
றாண்டுகள் சென்றன . அவை செலவான பின் அதன் இரண் 
டாம் பதிப்பு ( நி 00 படிகளாக 1919 ஆம் ஆண்டு பதிப்பிடப் 
பட்டது . அவ்வைந் நூறும் இப்போது பதினோராண்டுகளிற் 
செலவழிந் திருத்தலை உற்றுநோக்குங்கால் , நம் தமிழ் 
மக்களின் கல்வியுணர்வு முன்னிருந்ததை விட இப்போது 
சிறந்து வருதல் புலனாகின்றது . மிசப் பழைய தனித் 
தமிழ்ச் செய்யுட் சிறப்புணர்ந்து அதனைப் பயிலும் அவா 
நம் மக்கட்கு மிகுந்துவருதல் , அவர்கள் பலதுறைகளிலும் 
முன்னேற்றம் அடைந்து வருதற்கு ஓர் அறிகுறியாக 
அறியற்பாற்று 

ஏனென்றாற் , பழைய செந்தமிழ்ப்பாக்கள் எல்லாக் 
தனித்தமிழ் வளம் நிரம்பி , உள்ளதை உள்ளவாறு கிளக் 
கும் உண்மை 

யுடையன 

வாகும் . பின்றைக் 
காலத்து , அஃதாவது , “ கம்பராமாயண 

காலம் முதற் 
கொண்டு இன்றைவரையிற் றோன் றிய செய்யுள் நூல் 
களிற் பெரும்பாலன பொய்யும் புளுகும் நிறைந்து , 
தம்மைப் பயில்வா ருணர்வினைப் பழுதுபடுத்தி , அவரைப் 
பொய்யிலும் அறியாமையிலும் படிப்பித்து , அவர்க்குப் 
பிறவித் துன்பத்தை மேன்மேற் பெருக்குந் தன்மைய 
வாகும் . ஆதலாற் , பின்றைக்காலச் செய்யுள் நூற் பயிற்சி 
எவ்வளவுக்குக் குறைந்து , பண்டைக்காலச் செய்யுள் நூற் 
பயிற்சி எவ்வளவுக்கு மிகுந்து வருமோ அவ்வளவுக்கும் நந் 


மாட்சி 


1 


22 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


தமிழ்மக்கள் மெய்யுணர்வுடையராய்ப் , பிறவித் துன்பக் 
கடலை மீண்டு இன்பக்கரை ஏறுவர் . 

இப் பட்டினப்பாலை போன்ற பண்டைத் தனித் 
தமிழ் மெய்ந்நூற் பயிற்சியில் இஞ்ஞான்றுள்ள நம் 
மனோர்க்குக் கருத்துச் செல்லுதலைக் கண்டு மிக மகிழ்ந்து 
இம் மூன்றாம் பதிப்பில் ஆயிரம் படிகள் பதிப்பிட 
லாயினேம் . 

இம் மூன்றாம் பதிப்பின் கண் இன்னும் பல திருத் 
தங்கள் செய்யப்பட்டிருப்பதுடன் , விளக்க உரைக்குறிப்புக் 
களில் இன்னும் பலவும் புதியவாய்ச் சேர்க்கப்பட்டிருக் 


கின்றன . 


பல்லாவரம் , 
பொது நிலைக்கழக நிலையம் . 
திருவள்ளுவர் ஆண்டு ககசுக , ஆனி உரு 


மறைமலையடிகள் 


உள்ளுறை 


பக்கம் 

9 


13 


21 


க 


முதற் பதிப்பின் ஆங்கில முகவுரை 
இரண்டாம் பதிப்பின் முகவுரை 
மூன்றாம் பதிப்பின் முகவுரை 

உரைப்பாயிரம் 
க . பாட்டினியல்பு 
2. பட்டினப்பாலை செய்யுள் 
கூ . பொருட் பாகுபாடு 

பாலை 


கூ 


உக 


கூஉ 


சஎ 


வாகை 


F 의 


ரு o 


பாட்டின் வரலாறு 
எ . ஆக்கியோன் வரலாறு 
வு . பாட்டுடைத் தலைவன் 

பாட்டின் நலம் வியத்தல் 
இப் பாட்டின்கட் டோன்றிய பழையநாள் 

வழக்க வொழுக்க வரலாற்றுக் குறிப்புக்கள் 
கக . பாவும் பாட்டின் நடையும் 

விளக்க உரைக்குறிப்புக்கள் 
அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


க 0 . 


சுச 


எ O 


க 2 . 


எவு 
கூவு 


உரைப்பாயிரம் 


கொழுஞ்சுவை கெழுமிய செழுந்தமிழ் வழக்கில் 
உரையும் பாட்டு மென இருதிற னுளவே , அவற்றுள் 
உரையெனப் படுவது வரையறை யின்மையின் 
சொற்பல வாகி நற்பொருள் விளக்கி 
அறிவுநனி துலக்குங் குறியது வுடைத்தே ; 
வாட்டமில் சிறப்பிற் பாட்டெனப் படுவது 
கரும்புகண் ணுடைத்த விரும்புபிழி யிறுக 
மூழையிற் றுழை இத் தாழா தட்டோன் 
எரியகைந் தன்ன எழிற்பொற் பாண்டில் 
விளிம்புற நிறைத்தாங்கு முதுவாய்ப் புலவோன் 
பாவிடைச் சுருங்கிய பயங்கெழு சொல்லிற் 
கருதுதொறு மாழ்ந்த காழ்த்தபொருள் பொதிப்ப 
. என்புநெக் குருகும் இசையுடன றழீ இ 
இயற்கையின் வழாம லறிவொருங் குறுத்தி 
இன்புணர் வெடுப்பி யன்பே யுருவாம் 
முழுமுதற் பொருளொடுங் கெழுவிடப் பயக்கும் 
ஆனாத் தலைமைப் பான்மைய துடைத்தே ; 
இத்தகு சிறப்பின் நற்றமிழ்ப் பாக்கள் 
பின்றைநாட் காண்டல் பெரிதரி தாயினும் 
பண்டைக் காலத்துப் பழுத்தறிவு மாண்ட 
--நல்லிசைப் புலவோர் நயமுறக் கிளந்த 
முதிர்கட லெக்கர் மணலினும் பலவே ; அவற்றுள் , 
ஓம்பா தொழிந்தன போக நாம்பெற 
இற்றைநாட் போந்த முற்று தமிழ்ப் பாவுள் 
முருகுமுத னிறுத்த அரியன பத்தும் 
வரம்பிட லாகாப் பெருஞ்சிறப் பினவே ; அவற்றுட் 
பட்டினப் பாலையின் முட்டறு மாட்சி 


உரைப்பாயிரம் 


உரைவிளங்க விரித்தற் கறிவிலெ னாயினு 
முருத்திரங் கண்ணனெனுங் காட்சிசால் புலவன் 
திருத்தகு சீரடி உள்ளக மலர் தலின் 
அதன்வயிற் றுளும்பிய அறிவுநறை பிலிற்றி 
விளங்கிய வுணர்வான் ஒருப்பட்டு 
வளங்கெழு மற்றதன் மாட்சி தெரிக்குவெனே . 


பட்டினப்பாலை 
ஆராய்ச்சியுரை 


க . பாட்டினியல்பு 


வேந்தர் பெருமானான சோழன் கரிகாற் பெருவளத் 
தான் செங்கோலோச்சிய தலைநகரான காவிரிப்பூம் பட்டி 
னத்தைச் சிறப்பித்துக் கூறு முகத்தால் , குறிஞ்சி முல்லை 
பாலை மருதம் நெய்தல் என்னும் அகனைந்திணை யொழுக் 
கத்தில் இடைநின்ற பாலை யொழுக்கத்தை உணர்த்து 
தற்குப் புகுந்த நல்லிசைப் புலவரான உருத்திரங் கண்ண 
னார் இப்பாட்டிற்குப் பட்டினப்பாலை யெனப் பெயர் குறித் 
தருளினார் . 


இனி , இதனாசிரியர் புறத்தே கட்புலனுக்கு உருவாய்த் 
தோன்றும் பட்டினத்தையும் , அகத்தே உயிரினுணர் 
வுக்குப் புலனாய் அருவாய்த் தோன்றும் பாலை யொழுக்கத் 
தினையும் பாடு தற்குப் புகுந்த நுணுக்கத்தை உணருங்கால் 
இப் பாட்டின் உயர்ச்சி தெற்றென விளங்கா நிற்கும் .. 
அருவாய் அறிவாய் இன்பமாய் யாண்டும் பரந்து நிற்கும் 
முழுமுதற் பெரும் பொருளைக் கறை கெழுமிய அறிவும் 
முறை தழுவாச் செயலு முடைய உயிர்கள் அறிந்தடைதற்கு 
இருதிறப்பட்ட கிலைகளிருக்கின்றன . அவை அறிவுநிலை 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


உணர்வு நிலை என்பனவாம் . இவற்றுள் அறிவு நிலை என்பது 
காணப்பட்ட 

வுருவான இவ்வுலகியற் பொருள்களின் 
வியத்தகு அமைதிகளைக் கண்டு இவை தம்மை இங்ஙனம் 
அமைத்தவனான பேரறிவும் பேராற்றலு முடைய முதற் 
பொருள் ஒன்றுண்டென்று அதன் இருப்பு மாத்திரம் 
அறிவிப்பதாம் . மற்று ஆம் முதற்பொருளின் உண்மைத் 
தன்மையோ அவ் வறிவுக்கு ஒரு சிறிதாயினும் புலப்பட 
மாட்டாதாம் . உயிர்களின் அறிவு , உலகியற் பொருள்களை 
ஒற்றுமைப்பட்டு நின்று அறிதற்குக் கருவிகளான மெய் 
வாய் கண் மூக்குச் செவி என்னும் புறக்கருவிகளைந்தானும் , 
மனஞ் சித்தம் புத்தி யகங்காரம் என்னும் அகக் கருவிகள் 
நான்கானும் நடைபெறுவ தொன்றாம் .. அகம் புறம் 
என்னும் இக் கருவிகளின் றுணைகொண் டன்றி அவ்வறிவு 
வேறு தனித்து நடைபெறக் காணாமையானும் , அங்ஙனம் 
நடைபெறுமிடத்தும் அவ் வறிவாற் பற்றப்படுவன மண் 
புனல் அனல் கால் விசும்பு என்றற் றொடக்கத்து ஐம்பூதங் 
களும் அவ்வைம் பூதங்களின் சேர்க்கையாற் பிறந்த 
பொருட்டன்மைகளுமே யன்றிப் பிறி தின்மையானும் , 
முழுமுதற் பெரும் பொருளான கடவுள் இவ்வாறு அறியப் 
பட்ட பொருள்களுள் ஒன்றன்றாய் இவற்றிற்கெல்லாம் 
அப்பாற்பட்ட தாய் விளங்குவ தொன்றாகலானும் அவ் 
வறிவுக்கு அம்முதற் பொருள் ஒரு சிறிதாயினும் புலப்படற் 
பால தன்றாய் நிற்றல் பெரிதும் பொருத்தமாவதேயாம் , 
இது பற்றியே அறிவு நூல்களெல்லாம் இறைவனை இவ் 
வுலகத்துப் பொருள்களுள் ஒன்றாய் வைத்து உடம்பாட் 
டால் ஓத ஏலாமை தெளியக்கண்டு , இவற்றுள் இதுவு 
மன்றாய் அதுவுமன்றாய் மற்றெதுவுமன்றாய் அப்பாற்பட்ட 
தென்று எதிர்மறைமுகத் தான் வைத்து விளக்கு தற்கு 
மாத்திரம் ஒருப்பட்டு , 


பாட்டினியல்பு 


" விரிகதிர் ஞாயிறல்லர் மதியல்லர் வேத 

விதியல்லர் விண்ணு நிலனுந் 
திரி தரு வாயுவல்லர் செறு தீயு மல்லர் 

தெளிநீரு மல்லர் தெரியில் 


என்றும் , 


“ பந்தமும் வீடு மாய பதபதார்த் தங்களல் லான் 
அந்தமு மாதி யில்லான் அளப்பில னாத லாலே 
எந்தைதா னின்ன னென்று மின்ன தா மின்ன தாகி 
வந்திடா னென்றுஞ் சொல்ல வழக்கொடு மாற்ற மின்றே 
என்றும் , 

“ அல்லையீ தல்லையீதென மறைகளு மன்மைச் 
சொல்லினாற் றுதித்திளைக்கு மிச்சுந்தரன் 


என்றும் , 


" பூதங்களல்ல பொறியல்ல வேறு 

புலனல்ல வுள்ளமதியின் 
பேதங்க ளல்ல இவையன்றி நின்ற 

பிறிதல்ல வென்று பெருநூல் 
வேதங் கிடந்து தடுமாறு வஞ்ச 

வெளியென்ப கூடன் மறுகிற் 
பாதங்க ணோவ வளை யிந் 

எந்தனாதி 
பகர்வாரை யாயு மவரே 


என்றும் கூறுவவாயின . 


இனி , இப்பெற்றித்தான அறிவுக்குப் புலப்படாமை 
யால் இறைவன் உண்டென்று மாத்திரங் கூறு தலாற் 
போந்தபயன் என்னையெனின் ; அறிவு நிலைக்கு அவன் 
புலப்படானாயினும் அதற்கு மேற்பட்ட உணர்வுநிலையில் 
அடையப்படு பொருளாய் விளங்கித் தோன்றுமாகலின் 
அது கடா வன்றென மறுக்க , அற்றேல் , உணர்வு நிலை 
நம்மனோர்பா லுண்டென்பது எற்றாற் பெறு துமெனின் ; 


சா 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


காதற்கிழமையிற் சிறந்தாரிருவர் அவ் வுரிமையினைத் தாங் 
கருதும்போதெல்லாம் அவரகத்தே ஓரின்பந் தோன்று தல் 
அனுபவ மாத்திரையாய் விளங்கக் கிடந்ததொன்றாம் . அவ் 
வின்பம் அது தோன்றப்பெற்றார் தமக்கே புலனயினல்லது 
அஃதிவ்வாறிருந்ததெனப் பிறர்க்கு அறிவிக்கவும் உரைக் 
கவும்படாத இயல்பிற்றாம் . காணவுங் கருதவு முரைக்கவும் 
படாத முதல்வனோ டொற்றித்து நின்று அவனை யனுபவித் 
தல் , அவன் போற் காணவுங் கருதவும் உரைக்கவும் படாத 
உணர்வுநிலை யொன்றற்குமாத்திரமே வாய்ப்பதாம் . 
என்னை ? அகத்தே தோன்றும் அன்பும் அவ்வன்பே தனக் 
குண்மையுருவாய்க் கொண்ட முதற்பொருளும் வேறல்லா 
மையால் , அவ்வன்பு வரம்பின்றி இளகி விரிந்த உணர்வு 
நிலையில் அஃதின்பப்பொருளாய் முறுகித்தோன்றல் இன்றி 
யமையாததாகலின் ; இவ்வுண்மை யுணர்ந்தே திருமூலரும் , 

* அன்புஞ்சிவமு மிரண்டென்ப ரறிவிலார் 
அன்பே சிவமாவ தியாரு மறிகிலார் 
அன்பே சிவமாவ தியாரு மறிந்தபின் 

அன்பே சிவமா யமர்ந்திருந் தாரே 
என்று திருவாய்மலர்ந்தருளினார் . 

ஆகவே , முழுமுதற்கடவு ளுண்டென்பதனை விளங்க 
அறிவித்தற்குரிய அறிவுநிலையும் , பின் அதனோடு வேற்றக் 
கலந்துநின் றின்புறுதற்குரிய உணர்வு நிலையு மென்னும் 
இரு திற நிலையினையும் உயிர்களுக்கு முறுகுவித்துப் பின் 
அவ் வறிவு நிலையினையுங் கழலச் செய்து தூய அன்புருவாய் 
விளங்கும் உணர்வுநிலையை நிலைபேறாக்குவித்து 
களுக்கு அளந்தறியப்படாத பெரும் பயனைத் தரு தற்கு 
இன்றியமையாக் கருவியாவது தான் 

பாட்டென்பது . 
அற்றேல் , உரையுஞ் செய்யுளு மென்னும் இரண்டனுள் 
உரையும் அவ்விருதிற நிலையும் முறுகுவித்துப் பயன்றரு 


உயிர் 


பாட்டினியல்பு 


எ 


மாகலின் செய்யுள் மாத்திரமே அதனைப் பயக்குமென் றுரை 
கூறிய தென்னையெனின் ; பால் கறந்த மாத்திரையே 
யுண்பார்க்குச் சுவை பயக்குமாயினும் , அதனை வற்றக் 
காய்ச்சிக் கட்டியாகத் திரட்டிப் பின்னுண்பார்க்குக் கழி 
பெருஞ்சுவை தருதல் போலவும் , முற்றின கருப்பங் கழியை 
நறுக்கிப் பிழிந்த மாத்திரையே அதன் சாற்றைப் பருகு 
வார்க்கு அஃதினிமை விளக்குமாயினும் மேலும் அதனைப் 
பாகு திரளக் காய்ச்சிச் சருக்கரைக் கட்டியாக எடுத்துண் 
பார்க்கு ஆற்றவும் பேரினிமை பயத்தல் போலவும் , உரையும் 
நலம் 

பயப்பதொன்றேயாயினும் அதனைக் காட்டினுஞ் 
செய்யுளாற் பெறப்படும் பயன் சாலவும் பெரிதாம் . கறந்த 
பால் நீராளமாய் நெகிழ்ந்திருத்தலின் அதன் கண் ணுள்ள 
சுவை மிகுந்து தோன்றாது குறைந்தே காணப்படுகின்றது . 
அதுபோல , உரையும் ஒரு வரம்பின்கட்படாது சொற் 
பெருக்கமுற்று நடைபெறுதலால் அதன்கட் புதைந்த 
பொருளும் ஆழமாகவின்றி அச்சொற்களோடு ஒத்து ஒழுகி 
மெல்லி தாய் விடுகின்றது . மற்றுக் காய்ச்சித் திரட்டிய 
பாற்கட்டியுஞ் சருக்கரைக்கட்டியும் இறுகித் திண்ணென்ற 
உருவுடையவா யிருத்தலின் அவற்றின்கட் சுவை மிக 
முதிர்ந்து தோன்றா நிற்கின்றது . அதுபோலச் , செய்யுளும் 
எழுத்து அசை சீர் தளை அடி தொடைகளா னமைந்த 
பாவாய் ஒரு வரம்புட்பட்டுச் சொற் சுருக்க முடைத்தாய் 
நடத்தலின் அதன்கட் புதைந்த பொருளும் அவற்றோடு 
ஒப்ப ஒழுகித் திட்பமும் ஆழமும் உடையதாகின்றது . 
பாட்டெல்லாம் அறிவு நிலையைப் பற்றிக்கொண்டு போய் 
உயிர்களின் உணர்வு நிலையை எழுப்பி விடுவதாகும் . 
யெல்லாம் அறிவு நிலையைப் பற்றியே நிகழுமல்லது அதன் 
மேற் சென்று உணர்வுநிலையைத் தொடமாட்டாதாகும் . 
பெரியதொரு மலைமுழைஞ்சினுட் பொன்னும் மணியுஞ் 


உரை 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


व 


சிதறிக் கிடத்தல் ஒரு வியப்பன்று ; ஒரு சிறு கற்பிளவிலே 
அரிய பெரிய முழுமணிகள் அடுக்கடுக்காய்க் கிடந்து 
எடுக்குந்தோறும் குறைபடா திருத்தலே பெரிதும் வியக்கற் 
பால தாகும் . சிறிய வான்மீன்கள் அகன்ற அவ் வானத்திற் 
காணப்படுதல் ஒரு வியப்பன்று ; அவ்வகன்ற வானும் வேறு 
மாடமாளிகை கூடகோபுரங்களும் ஒரு சிறிய கண்ணாடியி 
னுட் காணப் படு தலே மிகவும் வியக்கற்பாலதாம் . 
போலப் பெரிய ஓர் உரையிலே சிலபொருளேனும் பல 
பொருளேனுங் காணப்படு தல் வியப்பினை விளை வியாது . 
மற்றுச் சிறியதொரு பாட்டிலே பல திறப்பட்ட ஆழ்ந்த 
பொருளெல்லாம் காணப்படு தலே வியக்கற்பாலதாகும் . 
உரையில் ஒரு 

வரையறை யின்மையினாலே பொருட்கு 
வேண்டுவனவும் வேண்டா தனவுமான பல சொற்கள் நிரம்பி 
நின்று வியப்பினைத் தாராவாய்த் தாமெடுத்த பொருளை 
மாத்திரம் எம்மறிவுக்குப் புலங்கொள விளக்கி யொழி 
கின்றன . மற்றுச் செய்யுளிலோ பொருட்சாரமான சொற் 
கள் மாத்திரம் ஆய்ந் தமைக்கப் படுகின்றனவாகலின் , அச் 
சொற்கள் கொண்ட பொருட்கருவை அறியப் புகுவானொரு 
வன் , தன் அறிவால் அதனைக் கூர்த்தறிய வேண்டு தலின் 
தன்னறிவு மிக நுணுகப் பெறுதலோடு அச்சிறிய சொல்லிற் 
பெரிய பொருளடங்கி நிற்றலை அறிந்த மாத்திரையினாலே 
தன்னை யறியாதொரு வியப்புமுடனெய்தி , அதன்கண் ஓர் 
இன்பந் தோன்ற அதன் வயப்பட்டுச் சிறக்கின்றான் . 
ஆகவே , பாட்டு ஒன்றுமே உயிர்கட்கு அறிவை விளக்கி 
அதற்கும் மேற்பட்ட உணர்வை எழச் செய்து இன்பம் பயப்ப 
தொன்றாய் நிலை பெறுகின்றது . உரைப் பயிற்சியில் அறிவு 
மாத்திரம் விளக்க மெய்துமே யல்லது உணர்வின் வழித் 
தான இன்பந் தோன்று தல் இல்லையென்க . அல்லதூஉம் , 
உரையெல்லாம் இயற்கையிலேயே இசை தழுவாது நடப் 


பாட்டினியல்பு 





பனவாமாகலின் அவை உணர்வை எழுப்புமாறு எவ்வாற் 
றானு மில்லையென்க . பாட்டுக்களோ இயற்கையாகவே இடங் 
கட்கு ஏற்ற பெற்றி யெல்லாம் பல திறப்பட்ட இசை தழுவி 
நடக்குமாகலின் அவை உயிருணர்வை எழுப்பு தற்கட் பின் 
னுஞ் சிறப்புடையவாம் . என்னை ? இசைனை 

சையைக் கேட்டு 
உருகாத பொருள் உலகத் தில்லையன்றே ? 

உலகியல் 
சிறிதுமறியாத மகவை அன்னை தொட்டிலிற் கிடத்தித் 
தாலாட்ட அஃதவ்விசையா லின்புற்று உறங்கல் கண்டா 
மன்றே ? கொடிய விலங்கினங்களும் நச்சுயிர்களும் புல்லாங் 
குழலோசை கேட்டவளவானே தந்தொழில் மறந்து இன் 
புற்றுத் தன்வயமழிதல் தெளியப்பட்ட தொன் றன்றோ ? 
இதன்மாட்சி இனிது அறிவுறுத்தற்கன்றே மாணிக்கவாசகப் 
பெருமான் திருச்சிற்றம்பலக் கோவையாரில் , 

சிறைவான் புனற்றில்லைச் சிற்றம் 

பலத்துமென் சிந்தையுள்ளும் 
உறைவா னுயர்மதிற் கூடலி 

னாய்ந்தவொண் டீந்தமிழின் 
றுறைவாய் நுழைந்தனை யோவன்றி 

யேழிசைக் சூழல்புக்கோ 
இறைவா தடவரைத் தோட்கென் கொ 

லாம்புகுந் தெய்தியதே 
என்று திருவாய்மலர்ந் தருளினர் . இப் பெற்றித்தான 

சை . தானேயும் இன்புறுத்துகின்ற பாட்டோடுஞ் சேரு 
மாயின் அவையிரண்டின் கலப்பாற் றோன்றும் இன்பம் 
இவ்வியல்பிற்றென்று குறித்துரைக்கல் ஏலுமோ ? எனவே 
இசையோடு பிணைந்தியங்கும் பாட்டிற்கும் அஃதின்றி 
யியக்கும் உரைக்கும் உள்ள வேறுபாடும் , இவ்விரண்டில் 
முன்னையது பயன் பெரி துடைத்தாதலும் பின்னையது பயன் 
சிறிதே யுடைத்தாதலும் தெற்றென விளங்காநிற்கும் .. 
அற்றன்று , உரை நூல்களும் 
உரை நூல்களும் ஒரோவழி 

ஒரோவழி வியப்புணர்வு 


க 0 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


தரக்காண்டுமாகலின் அதனைச் செய்யுளுக்கே வரைந்து 
கூறியது பொருந்தாதாம் பிறவெனின் ; நன்றுகடாயினாய் , 
ஒரோவோருரை நூல்களின் இடையிடையே பாட்டிற்குரிய 
சொல்நயம் பொருள் நயங்கள் காணப்படுதலால் அங்கனம் 
அவ்வியப்புணர்வு தோன்றிற்றாகலின் அதுபற்றி ஈண்டைக் 
காவதோர் இழுக்கில்லை யென்பது . இப் பெற்றிப்பட்ட 
உரைப்பகுதிகள் சில ஆசிரியர் நக்கீரனார் களவியலுரையி 
னிடையிடையே காணப்படும் ; அவை கொண்டு இவ் 
வுண்மை அறியற்பாற்றாம் . 

இனிப் பாட்டுச் சொற்சுருக்கமும் பொருட்பெருக்கமு 
முற்று இசை தழுவி நடப்பதனான் இன்புறுத்துமென்ற அவ் 
வியல்பை ஒரு தாரண முகத்தான் விளக்கவே அஃதினிது 
விளங்குமாகலின் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் 
மலர்ந்தருளிய திருச்சிற்றம்பலக் கோவையா ரென்னுங் 
களஞ்சியத்துள்ள ஒரு முழுமணியை ஈண்டெடுத்துக் 
காட்டு வாம் : 
" ஆவா இருவர் அறியா அடிதில்லை யம்பலத்துள் 
மூவா யிரவர் வணங்கநின் றோனையுன் னாரின் முன்னித் 
தீவா யுழுவை கிழித்ததர் தோசிறி தேபிழைப்பித் 
தாவா மணிவேல் பணிகொண்ட வாறின்றொ ராண்டகையே 
என்பது , தன்னுடைய தலைமகள் எவ்வாற்றானுஞ் சிறந்த 
ஓராண்மகனோடுங் காதல் கொண்டு நேயமானமை சில குறிப் 
பாலறிந்த தோழி பின்னும் அவரிருவர் மாட்டும் நிகழ்ந்த 
அந் நேய வுரிமையினைத் தெளிந்து கொள்ளும் பொருட்டுத் 
தன்றலைமகளை நோக்கி அவள் நடுங்கு தற்கேதுவாவன சில 
சொல்லி அதனான் அவ்வுண்மை துணிகின்ற நடுங்க நாட்டம் 
என்னுந் துறைபற்றிவந்தது இத் திருப் பாட்டு . இதன்கண் 
முன்னிரண்டடிகளும் கன்னெஞ்சினையும் இளக்கும் அன் 
பின் சுவைநிரம்பி முழுமுதற் பொருளான சிவத்தின் 


பாட்டினியல்பு 


கக 


நின்றன ; 


பெருமை தெரிவியா 

பின்னிரண்டடிகளும் 
தோழி தன் தலைமகளை நோக்கி நடுங்கக் கூறியதைக் காட்டு 
கின்றன . தலைமகள் எட்டியுஞ் சுட்டியுங் காட்டப்படாத 
வதிவில்லாச் சிறந்த குலத்திற் பிறந்து நல்லொழுக்கமே 
அணிகலனாய்க் கொண்டு போ தருகின்றா ளாகலின் அவளை 
நோக்கி நீ சிறந்த அவ் வாண்மகனோடு காதல்கொண்டமை 
யான் அறிவேன் என்று கூறு தற்கு மிக அஞ்சியும் , அவ் 
வாறு கூறல் தன் நிலைக்குத் தகாதென நினைந்தும் , தலை 
மகடன் வாயானே அதனை யுரைப்பக் கேட்டலே முறை 
யாமென உறுதிசெய்தும் இச் செய்யுளில் மிகவுந் திறம்பட 
அதனை ஆராய்ந்தமை பெரிதும் வியக்கற் பால தாம் . அப் 
பின்னிரண்டடியின் பொருள் வருமாறு : கண்மணி யனை 
யாய் ! இன்று யான் இம் மலைச்சாரலின் வழியே வருவே 
னாயினேன் , அங்ஙனம் வருவேனுக்குச் சிறிது சேய்மைக் 
கண்ணே கினத்தாற் றீயை யுமிழும் ஒரு பருத்த வேங்கைப் 
புலி அந்தோ கிழித்தது ! ஆ ! அதனை ஒரு நொடிப்பொழு 
திலே தப்பிப் போய் எவ்வாற்றானுஞ் சிறந்தவனான ஓர் 
ஆண்டகை தன் வேற்படையைச் சுழற்றிய திறத்தை என் 
னென்று கூறுவன் ! என்று தோழி தலைமகளை நோக்கிக் 
கூறியதாம் . இங்ஙனங் கூறிய தனைக் கேட்டலுந் தலைமகள் 
முதலிற் பொறுத்தற்கரிய நடுக்க மெய்திப் பின் சிறிதே 
அது தணிந்து எண்ணுவாள் : என்னை ! இம் மலைச்சாரலில் 
எளியேன் பொருட்டு வந்து இயங்குவான் என் ஆருயிர்க் 
காதல னொருவனன்றே ! அவனை யன்றி ஆடவர் பிறர் 
இங்கு வரப்பெறாரன்றே ! அவன் ஒரு பெரிய வேங்கைப் 
புலியால் இழுக்க மெய்தினனோ ! என்றிங்ஙனமெல்லாம் 
ஆராய்ந்து வருந்து நிலைமையில் ஈண்டுத் தோழி தன் சொற் 
களை அவள் ஐயுறுமாறு கூறிய விரகு நனி வியக்கப்படும் 
தன்மைத்து . தன் றலைவி கற்பிற்கு அரசியாகலானும் மிக 


கஉ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


நுண்ணிய உணர்வுடையளாகலானும் தன் காதற் கொழுநன் 
புலிக்கோட்பட்டான் என்பது கேட்டனளாயின் அது 
கேட்ட அந்நொடியே உயிர் துறப்பாள் என மிக அஞ்சித் 
தான் கூறுஞ் சொற்களில் துணிவுபிறவாது ஐயமே நிகழு 
மாறு கூறினாள் . தீவாய் உழுவை கிழித்தது என்னுஞ் 
சொற்றொடர் தீவாயையுடைய புலி மற்றை யொருவிலங்கை 
நகத்தாற் கிழித்தது எனவும் , அவ்வாண்மகனை அல்லது 
ஒருவிலங்கைக் கௌவுதற் பொருட்டு அப் புலி தன் 
தீவாயை அகலத் திறந்தது எனவும் , வேங்கை தன் வாயாற் 
கிழித்ததென்றே சொல்லற்கியைந்த அந் நேரத்தே என 
வும் பலபொருடந்து அங்ஙனம் அவ் வேங்கை நிற்கும் 
அப்பொழுதே அவ் விலங்கை அது கிழிப்பதனினின்றும் 
தவறச்செய்து , அல்லது அது தன் வாயை அகலத் திறந்த 
தற்குத் தப்பி , அல்லது தன்னைப் பற்று தற்கு அது வந்த 
தாக அதனைத் தப்பி அவ்வாண்மகன் தன் வேற்படையை . 
விடுத்து அதனைக் கொன்றவாறு பெரியதொரு வியப்பா 
யிருந்தது என்னும் பின்றொடரோடு இயைகின்ற தாகலின் , 
இச் சொற்றொடரைக் கேட்ட தலைமகள் , தன் காதலன் 
இறந்துபட்டான் என்னும் பொருட்டுணிவு அதனாற் பெறப் 
படாமையின் தானும் இறந்துபடாளாய்க் கலக்க மாத்திரம் 
மிகக்கொண்டு அச் சொற்றொடர்ப் பொருடெளியும் நிலையி 
லிருந்தாள் . இங்ஙனம் கலக்கங் கொண்ட அந் நிலையில் 
தான் அவ்வாண்டகைமேற் கொண்ட காதலை மறைக்கும் 
நினைவை மறந்து அக் காதலைத் தன்றோழிக்கு முற்றும் 
புலப்படுத்தினாளாகலின் , அச் சொற்பொருடெளிந்த பின் 
னேரத்தே தன் காதல் தோழிக்குப் புலனாயினமை கண்டு 
பின் அதனை அவட்கு மறையாளாய் உரைப்பாளாவது . 
இவ்வாறு தன்றலைவியின் நிலை அவடானே புலப்படுத்தற் 
கென்று தோழிசெய்த சூழ்ச்சியாக மாணிக்கவாசகப்பெரு 


பாட்டினியல்பு 


கங 


மான் வைத்துக் கூறிய வியத்தகும் ஆற்றலை நினையுங்கால் 
மக்கள் உள்ளத்தின் இயல்புமுற்றும் அவரறிந்தாரென்பது 
இனிது விளங்கவில்லையா ? இற்றை ஞான்று ஆங்கில நன் 
மக்கள் செய்துபோ தரும் உளநூல் ஆராய்ச்சிகளெள்லாம் ! 
இற்றைக்கு ஆயிரத்தெழுநூறு ஆண்டுகட்கு முற்பட்ட 
நம்பெருமான் திருப்பாட்டிலமைந்து கிடத்தல்பற்றி நம் 
முள்ளம் இறுமாப் பெய்துகின்றது . " ஆவா விருவரறியா " 
என்னுமிச் செய்யுள் சில்சொல்லிற் பல்பொருடேற்றி 
அறிவை நுணுகச் செய்து அவ்வாற்றால் உணர்வெழுச்சி 
பெறச்செய்தல் நன்கு தெளியக்கிடந்தது . இதனோடு இச் 
செய்யுள் இன்னோசை நலந் தழுவி வாய்ப்புறச் சென்று 
கேட்டாரை யெல்லாம் இன்புறுத்துமாறும் குறிக்கொளற் 
பாற்று . இவ்வாறே திருச்சிற்றம்பலக் கோவையாரிலுள்ள 
ஒவ்வொரு செய்யுட்களும் சொல்வளம் பொருள் வளந் 
துறுமி மிளிர்கின்றன ; இவ் வருமைத் திருக்கோவையாரை 
யொக்கும் நூல்கள் தொல்காப்பியம் திருக்குறள் என்னு 
மிரண்டுமே யன்றிப் பிற எந்நூலும் எக்காப்பியமும் இதற் 
கொப்பாகா . இம் மூன்று நூல்களும் ஒப்புயர்வில்லா உவரா 
அமிழ்தங்களாம் . இத் திருக்கோவையாரின் சிறப்புணர்ந்தே 
ஆன்றோர் , 
" ஆரணங் காணென்ப ரந்தணர் யோகிய ராகமத்தின் 
காரணங் காணென்பர் காமுகர் காமநன் னூலிதென்பர் 
ஏரணங் காணென்ப ரெண்ண ரெழுத்தென்பரின் புலவோர் 

சீரணங் காயசிற் றம்பலக் கோவையைச் செப்பிடினே " 
என்று அருளிச் செய்தார் . 

என்றிங் கெடுத்து விளக்கியவாற்றாற் செய்யு ளென்பது 
சொற்சுருக்க பொருட்பெருக்கமுற்று இசை தழீஇ நடந்து 
உயிர்கள றிவை விளக்கிப் பின்ன தன் மேற்பட்ட உணர்வை 

1. Psychological researches .. 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


எழச்செயும் பான்மையுடைத்தாதல் இனிது பெறப் 
பட்டது . 

இனி இப் பட்டினப்பாலை என்னும் அரிய பெரிய 
பாட்டை அருளிச்செய்த உருத்திரங்கண்ணனார் வசையில் 
புகழ் வயங்கு வெண்மீன் என்னும் முதலடி தொடங்கி 
முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் என்னும் இரு 
நூற்றுப் பதினெட்டாம் அடிகாறும் காவிரிப்பூம் பட்டினத் 
தைச் சிறப்பித்துக் கூறுமுகத்தாற் பயில்வோர் அறிவை 
ஓர் ஒழுங்குறச் செய்து விளக்கிக் கொண்டு போய்ப் , பின் 
அவ்வறிவின் மேற்பட்ட அகவுணர்வை வாரிருங்கூந்தல் 
வயங்கிழை யொழிய , வாரேன் வாழிய நெஞ்சே என்னும் 
இருநூற்றுப் பத்தொன்ப திருநூற்றிருபதாம் அடிகளில் 
எழச்செய்து , அவ்வாறு இடையிற் கருக்கொண்ட அவ் 
வகப் பொருளை வேலினும் வெய்ய கான மவன் , கோலினுந் 
தண்ணிய தடமென் றோளே என்னும் இப் பாட்டின் . 
இறுதி யடிகளோ டிணைத்து முடித்திட்டார் . பாட்டியற் 
றும் நல்லிசைப் 

புலவர் நம்மறிவை ஒருமைப்படுத்து 
விளக்குமாறுபோற் பிறர் அங்ஙனஞ் செய்யமாட்டுவா 
ரல்லர் . நம்மறிவெல்லாம் ஐம்பொறி வழிச்சென்று உலகியற் 
பொருள்களைப் பற்றிக்கொண்டே நிகழ்கின்றன . 

அப் 
பொருள்களை அங்ஙனம் பற்றிக் கொண்டு நிகழ்வுழியும் 
அப் பொருட்டன்மைகளை 

நுணு 

கி யறியமட்டாவா 
யொழிகின்றன ; இங்ஙனம் ஒரு நேரத் தொருபொருளைப் 
பற்றியும் பிறிதொரு நேரத்துப் பிறிதொரு பொருளைப் 
பற்றியும் ஓரிடத்தும் நிலைபெறலின்றிக் குரங்கு போல் ஓடுத 
லாலன்றோ நம் மறிவு விளக்கமடைதலின்றி மழுங்கியே 
கிடக்கின்றது . அறிவு விளங்காது மழுங்கிக் கிடக்குமாயின் 
அதன் மேற்பட்ட உணர்வு எழப்பெறுதல் ஒருவாற்றானு 
மில்லையாம் . ஆகவே , கறங்கோலைபோல் ஒருவழி நில்லாது 


பாட்டினியல்பு 


. 


சுழன்று திரி தரும் நம்மறிவை ஓர் ஒழுங்கு படுத்து ஒரு 
முகப்படுத்திக்கொண்டு சென்று உணர்வை எழச் செய்தலே 
நல்லிசைப் புலவோர்க்கு இன்றியமையாத கடமையாம் . 

இனி அறிவு அங்ஙனம் நிலையின்றித் திரி தலை மறித்து 
அடக்குமாறு யாங்ஙனமெனின் ; எங்க உண்மைத் 
தன்மை விளங்கித் தோன்றுமோ அங்கே நம்மறிவு ஊன்றி 
நிற்றல் கண் கூடா யறியப்பட்ட தொன்றாம் . மானைப்போல் 
வெண்மைச் சலவைக்கல்லில் ஓர் உருச் செதுக்கலுறுவான் 
ஒரு கம்மியன் அம் மானின் உ.றுப்பமைதிகள் தோன்று 
மாறு நுணுகியறிந்து அவற்றைச் சிறிதும் பிறழாமல் உண் 
மையாகச் சமைத்திடுவனாயின் அவ்வுருவைக் காண்பார் 
அறிவு அதன்கண் ஒருப்பட்டு நின்று வியத்தல் கண்டா 
மன்றோ ? ஓவியமெழுது தலில் மிகவல்லவராய் விளங்கும் 
இரவிவன்மர் எழுதிய ஓவியங்கள் எத்துணை நுட்பமாய் 
• உருவவுண்மையியல் வழாமல் விளங்குகின்றன ! பார்மின் ! 
கானகத்தே சகுந்தலை துஷியந்த அரசன் மேற்கொண்ட 
காதல்வெப்பம் பொறாளாய்ப் பிரியம்வதை அனசூயை 
என்னுந் தன்றோழிமா ரிருவருந் தன்னிரு மருங்குமிருப்ப 
மலர்ப்பாயலிற் படுத்தவண்ணமே தன் காதலை அறிவித் 
துத் தாமரையிலையில் ஒரு செய்யுள் எழுது தற்குக் கையில் 
எழுதுகோல் ஏந்தியபடியே ஒரு புருவம் மேல் நெறியக் 
கவியை நினைத்தலும் , அவள் பக்கலிற் பசுத்து அடர்ந் 
திருக்கும் புன் மேற் பூக்கள் இறைந்துகிடத்தலும் , பின்னே 
ஒரு மான் இவர்களைத் திரும்பிப் பார்த்தவண்ணமாய் நிற்ற 
லும் , பருத் துயர்ந்த மரங்கள் மிகநெருங்கித் தண்ணிழல் 
பயந்து நிற்றலும் , வலப்பக்கத்திருக்கும் தோழி பக்கத்தே 
தண்ணீர்க்குடம் ஒன்று நிற்கப் பிறிதொன்று சாய்ந்து 
கிடத்தலும் , அத் தோழிமார் எடுத்துவந்த பூங்கூடை 
களில் உருகெழு மருமலர் நிரம்பியிருத்தலும் பிறவும் 


கசு 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


இயற்கை மாறுபடாமல் எவ்வளவு உண்மையாய் எழுதப் . 
பட்டிருக்கின்றன ! இவ்வா றுண்மைவழுவா தெழுதப்பட்ட 
அவ்வோவியத்தை நோக்குந்தோறும் நம்மறிவு அதன் 
வயப்பட்டு நின்று , இன்பம் பயத்தல் காண்குமன்றே ? இது 
போல நல்லிசைப் புலவரும் , ஒருநிலையின்றி யோடும் நம 
தறிவை ஓர் ஒழுங்கு படுத்தற்பொருட்டு அவ்வறிவு பற்றிச் 
செல்கின்ற உலகியற் பொருள்களில் அழகு மலிந்து 
விளங்குவனவற்றை அவை விளங்குமாறே விரித்துக் கூறி 
அவ்விரிந்த அறிவைச் சிறிது சிறிதே சுருக்கிக் கொண்டு 
போய் அகமுகப்படுத்தி உணர்வெழச் செய்து இன்பத்தின் 
கண் இருத்துவர் . இங்கே ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் 
புறப்பொருளில் வரையறையின்றிச் செல்லும் நம்மறிவை 
மடக்கி நிறுத்து தற்பொருட்டு அப் புறப்பொருள்களுள் 
மிக்க அழகும் வளனும் நிரம்பித் தோன்றும் காவிரிப்பூம் 
பட்டினத்தை முதலிருநூற்றுப் பதினெட்டு 
காறும் உண்மை வழாது விரித்து அழகுபெறக் கூறு தல் 
பெரிதும் பாராட்டற் பாலதொன்றாம் . பாகன் வயப்படாது 
கலினத்தை அறுத்துக்கொண்டு மிக விரைந்து போம் 
புரவியை அப்பொழுதே பிடித்து நிறுத்த முயல்வான் அது 
கூடாமையின் தானிடர்ப்படு மேயல்லது வேறின்றாம் ; பின் 
அது செல்லுமாறெல்லாம் விடுத்து அது வலி குன்றி 
அயர்ந்த துணையானே அஃது எளிதிலே பாகன் வயப்படு 
மாகலின் , அப் பிற்பொழுதே அதனை யாளுதற்குரிய கால 
மாம் . 

அது போல் உலகியற்பொருள்களில் வரம்பின்றியே 
சென்று சென்று பழக்கம் முதிர்ந்த நம்மறிவானது , அவற் 
றுட் சிறந்தன சிலவற்றைப் பற்றுமாறு செயப்பட்ட 
மாத்திரையானே அஃது அப் பழக்கந் தவிர்ந்து அகமுகப் 
பட்டு ஒருங்குங்கால் அதற்கு ஆற்றல் சிறிதேயாகலின் 
அதனா லப்போது பற்றப்படும் அகப்பொருளொழுக்கத்தை 


அடிகள் 


பாட்டினியல்பு 


கஎ 


வாரிருங் கூந்தல் வயங்கிழை யொழிய , வாரேன் வாழிய 
நெஞ்சே ” என இரண்டடியான் மாத்திரம் மிகச் சுருக்கிக் 
கூறிய இவ்வாசிரியர் நுட்ப வறிவின் வன்மையை என் 
னென்பேம் ! இப் பட்டினப்பாலை முழுவதூஉம் முந்நூற் 
றோரடிகளா னமைக்கப்பட்டிருக்கின்றது . இவற்றுள் இரு 
நூற்றுத் தொண்ணூற்றேழடிகளிற் புறப்பொருள் விரிவும் 
ஏனை நான்கடிகளில் மாத்திரம் அகப்பொருட் சுருக்கமும் 
சொல்லப்பட்டிருக்கின்றன . இவ்வாறே திருமுருகாற்றுப் 
படை முதலிய செய்யுட்களினும் புறப்பொருட் சிறப்பே 
பெரும்பான்மையாற் கூறிவைத்து ஏனை அகவுணர்வின் 
றிறனெல்லாம் மிகச் சுருங்கவே சொல்லப்பட்டன . புறத்தே 
விரிந்த அறிவெல்லாம் முறைமுறையே சுருக்கப்பட்டு 
அகத்தே செல்வுழி அஃதொன்றின் மாத்திரமே உறைத்து 
நிற்றலிற் புறப்பொருள்வழி வைத்து விளக்கப்படும் . அகப் 
பொருளெல்லாம் மிகச் சுருக்கிக் கூறுதலே மனவியற் 
கைக்கு இயைந்ததாம் . இந் நுட்பஞ் செவ்விதி னறிந்த 
உருத்திரங்கண்ணனாரது அறிவின் மாட்சி அளவிடற்பாற் 
றன்று . 

இனிக் , கரிகாற் பெருவளத்தான் பகைவர்மேலோச் 
சிய வேலைக்காட்டினும் யான் செல்ல விரும்பிய கானம் 
மிகவுங்கொடுமையாய் இராநிற்ப , இவள் அகன்ற மென் 
றோளோ அவன் செங்கோலினுங் குளிர்ந்திருக்கின்றன 
வாகலின் , ஏ நெஞ்சமே ! என் காதலி இங்கே தனியளா 
யிருப்ப யான் காவிரிப்பூம்பட்டினத்தையே பரிசிலாகப் 
பெறுவேனாயினும் இவளைப் பிரிந்துவருதற்கு ஒருப்படேன் , 
என்று தன் காதலியைப் பிரிந்து போதற் கெழுந்த தலை 
மகன் பின் அவளைப் பிரியமாட்டானாய்த் தன் நெஞ்சை 
நோக்கிக் கூறியதாக இச் செய்யுள் உருத்திரங் கண்ண 
னாரா லியற்றப்பட்டது . இதில் திருமாவளவன் றெவ்வர்க் 

ப.ஆ.- 2 


* 


கஅ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


றல் 


கோக்கிய , வேலினும் வெய்ய கானமவன் , கோலினுந் தண் 
ணிய தடமென் றோளே என்பதே இப்பாட்டின் முதற்கண் 
வரற்பால தா லெனின் ; புறப்பொருளை முற்கூறி அவ்வாற் 
றால் அறிவை இழுத்துச் சென்றே அகப்பொருட்கட் பதிய 
வைத்தல் வேண்டுமாகலானும் , பட்டினப்பாலை என்னு 
மி தன் பெயர்க்கேற்ப முதலிற் பட்டினத்தின் சிறப்பைக் 
கூறிவைத்து அதன்பின்னே பாலை யொழுக்கங் கூ 
வேண்டுமாகலானும் முதலிரு நூற்றுப் பதினெட்டு அடிகள் 
காறும் காவிரிப்பூம்பட்டினச் சிறப்பையே கூறுவாராயினர் . 
அற்றேல் , இடையிற்கூறிய “ வாரிருங் கூந்தல் வயங்கிழை 
யொழிய , வாரேன் வாழிய கெஞ்சே " என்னு மிவ்வகப் 
பொருளடிக ளிரண்டனையும் இறுதியில் நின்ற வேலினும் 
வெய்ய கானம் என்பதனோடு சேர்த்துக் கூறு தலே அமை 
யும் ; என்னை ? முதல் இரு நூற்றுத்தொண்ணூற்றேழ் அடி 
களும் புறப்பொருளே இடையறாது கூறி மற்றை அகப் 
பொருளெல்லாம் ஏனை நான்கடியாற் கூறி முடிப்பது 
பொருந்துமாகலின் எனின் ; அற்றன்று , முழுவ தூஉம் 
புறப்பொருளே கூறிச்செல்லிற் பயில்வோருணர்வு சலிப் 
படையுமாகலானும் , இவ்வுடம்பு உள தாங்காறும் புறப் 
பொருள் வழிச்சென்று மடங்கி அகத்தே குவிந்த அறிவு 
அவ்வகமுகமாயே யொழியாது திரும்பவும் புறம்படக் 
காண்டு மாகலானும் , புறப்பொருளெல்லாஞ் சொல்லிக் 
கொண்டுபோய் இறுதியில் மாத்திரம் அகப்பொருட்டுறை 
யுரைப்பின் புறத்தே சென்று மடங்கி அகத்தே போய்க் 
குவிந்த அறிவு மறித்தும் புறம்படாது போலு மெனப்பட்டு 
இயற்கையொடு முரணுமா தலானும் , காவிரிப்பூம்பட்டினச் 
சிறப்புக் கூறியபின் அவ்வகப்பொருளைப் பிளவுசெய்து 
முன்னிரண்டடியை இடையே வைத்தும் பின்னிரண்டடியை 
இறுதியில் வைத்தும் இவற்றின் நடுவே கரிகாற்பெருவளத் 


பாட்டினியல்பு 


தான் வெற்றித் திறம் விளம்பியும் சென்றால் முதற்கட்புறத் 
துரு வழிச்சென்று அகத்தடங்கிய அறிவு பின்னும் புறம் 
பட்டுப்போய்ப் பெயர்த்தும் அகத்தடங்கி இங்ஙனம் 
இயங்கப்பெறு மியல்பினதென்னும் மக்கள் மனவுண்மை 
நன்கறியக் கிடக்குமாகலானும் , அகப்பொருளடி நான்கனை 
யும் ஒரு சேர இறுதியில் நிறுத்திக் கூற ஒருப்பட்டிலராய் 
இடையிலிரண்டும் இறுதியிலிரண்டுமாக வைத்தருளினா 
ரென்க . அற்றேல் , வேலினும் வெய்ய என்னும் இறுதி 
யிரண்டடியினையும் இடையில் வையாது வாரிருங்கூந்தல் 
என்பவற்றை மாத்திரம் இடையில் வைக்கவேண்டிற் 
றென்னையெனின் ; தன் மருங்கிருந்து காதற்கொழுநன் 
பிரிவனோ என ஐயுற்று ஆற்றாளாம் தன் மனையாள் ஐயந் 
தீர்த்து அவளைத் தேற்றுதலுறுவான் வேலினும் வெய்ய 
கானம் என்பதனை முதலிற் சொல்வனாயின் , என் காதலன் 
என்னை இங்கே விடுத்து , இப்பெற்றித்தாங் கானத்திலே 
• போயின் எவ்விடர் நேருமோ என மேலுமேலும் ஆற்றாமை 
மிக்கு வருந்துவளாகலின் அதனை முதற்கட் கூறப்பெறான் ; 
மற்று இவளைப் பிரிந்து வாரேன் என்பதனை முதற்க 
ணுரைப்பின் அது கேட்ட துணையானே இவள் ஆற்றாமை 
நீங்கி இன்புறுவளாகலின் “ வாரிருங் கூந்தல் வயங்கிழை 
யொழிய , வாரேன் வாழிய நெஞ்சே " என்பதனையே 
ஆண்டிடைக்கட்படுத்துக் கூறினார் ஆசிரியர் என்க . அல்ல 
தூஉம் காவிரிப்பூம்பட்டினம் என்னும் புற இடத்தைக் 
கூறியவுடனே அகவிடத்தைக் கூறு தலே 

பொருத்த 
முடைத்தாகலானும் அவ்வாறதனை முன்வைத்தா ரென்க . 

இனிக் காவிரிப்பூம்பட்டினத்தைச் சிறப்பித்துக் கூறிய 
ஆசிரியர் அதன்கட் செங்கோலோச்சும் அரசன் கரிகாற் 
பெருவளத்தானையுங் கூறல் வேண்டுவது மரபாகலின் 
இடையில் நிறுத்திய அகப்பொருட்டுறைக்கும் அத்துறை 


L0 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


முடிவாய் இறுதியில் நின்ற அடிகட்கும் இடையே யுள்ள 
சந்துவா யறிந்து அதன்கண் அவ் வரசன் வலத்தைச்சிறந் 
தெடுத்துக்கூறி இறுதியில் நின்ற அகப்பொருளோடு 
இயைபு படுத்துவாராயினர் . இங்ஙனமெல்லாம் செய்யு 
ளியற்றும் நுட்பம் முற்றுமுணர்ந் திதனை அமைத்த இவ் 
வாசிரியர் உருத்திரங்கண்ணனார் நுட்பவினைத்திறன் 
முல்லைப்பாட்டு இயற்றிய ஆசிரியர் நப்பூதனார் நுட்ப 
வினைத்திறத்தோடு ஒப்புமைபெற்று விளங்கித் தோன்று 
தல் காண்க . 


உ . பட்டினப்பாலை 


வசையில் புகழ் வயங்குவெண்மீன் 
றிசைதிரிந்து தெற்கேகினுந் 
தற்பாடிய தளியுணவிற் 
புட்டேம்பப் புயன்மாறி 
ரு வான்பொய்ப்பினுந் தான்பொய்யா 
மலைத்தலைய கடற்காவிரி 
புனல்பரந்து பொன்கொழிக்கும் 
விளைவறா வியன்கழனிக் 

கார்க்கரும்பின் கமழாலைத் 
க 0 தீத்தெரிவிற் கவின்வாடி 

நீர்ச்செறுவி னீணெய்தற் 
பூச்சாம்பும் புலத்தாங்கட் 
காய்ச்செந்நெற் கதிரருந்தி 

மோட்டெருமை முழுக்குழவி 
கரு கூட்டுநிழற் றுயில்வதியுங் 

கோட்டெங்கிற் குலைவாழைக் 
காய்க்கமுகிற் கமழ்மஞ்ச 
ளினமாவி னிணர்ப்பெண்ணை 

முதற்சேம்பின் முளையிஞ்சி 
உ .0 யகனகர் வியன் முற்றத்துச் 

சுடர் நுதன் மடநோக்கி 
நேரிழை மகளி ருணங்குணாக் கவருங் 
கோழி யெறிந்த கொடுங்காற் கனங்குழை 

பொற்காற் புதல்வர் புரவியின் றுருட்டு 
உரு முக்காற் சிறுதேர் முன்வழி விலங்கும் 
( பாடம் ) 1. தீத்தெறுதலின் . 2. விலக்கும் . 


உடீ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


விலங்குபகை யல்லது கலங்குபகை யறியாக் 
கொழும்பல்குடிச் செழும்பாக்கத்துக் 
குறும்பல்லூர் நெடுஞ்சோணாட்டு 

வெள்ளை யுப்பின் கொள்ளை சாற்றி 
கூ 0 நெல்லொடு வந்த வல்வாய்ப் பஃறி 

பணைநிலைப் புரவியி னணைமுதற் பிணிக்குங் 
கழிசூழ்ப்படப்பைக் கலியாணர்ப் 
பொழிற்புறவிற் பூந்தண்டலை 
மழைநீங்கிய மாவிசும்பின் 
கூடு மதிசேர்ந்த மகவெண்மீ 

னுருறெழுதிற லுயர்கோட்டத்து 
முருகமர் பூ முரண்கிடக்கை 
வரியணிசுடர் வான்பொய்கை , 
யிருகாமத் திணையேரிப் 
ச 0 புலிப்பொறிப் போர்க்க தவிற் 
றிருத்துஞ்சுந் திண்காப்பிற் 
புகழ்நிலை இய மொழிவளர 
வறநிலை இய வகனட்டிற் 

சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி 
சரு யாறுபோலப் பரந்தொழுகி 

யேறுபொரச் சேறாகித் 
தேரோடத் துகள் கெழுமி 
நீராடிய களிறுபோல 
வேறுபட்ட வினையோவத்து 
– வெண்கோயின் மாசூட்டுக் 
தண்கேணித் தகைமுற்றத்துப் 
பகட்டெருத்தின் பல்சாலைத் 
தவப்பள்ளித் தாழ்காவி 
னவிர்சடை முனிவ ரங்கி வேட்கு 


பட்டினப்பாலை 


ரு மாவுதி நறும்புகை முனை இக் குயி றம் 
மாயிரும் பெடையோ டிரியல் போகிப் 
பூதங் காக்கும் புகலருங் கடிநகர்த் 
தூதுணம் புறவொடு துச்சிற் சேக்கு 

முதுமரத்த முரண்களரி . 
சா 0 வரிமண லகன்றிட்டை 

யிருங்கிளை யினனோக்கற் 
கருந்தொழிற் கலிமாக்கள் 
கடலிறவின் சூடு தின்றும் 
வயலாமைப் புழுக்குண்டும் 
"வறளடம்பின் மலர்மலைந்தும் 
புனலாம்பற் பூச்சூடியு 
நீனிற விசும்பின் வலனேர்பு திரிதரு 
நாண்மீன் விராய கோண்மீன் போல 

மலர்தலை மன்றத்துப் பலருடன் குழீ இக் 
எ 0 கையினுங் கலத்தினு மெய்யுறத் தீண்டிப் 

பெருஞ்சினத்தாற் புறக்கொடாஅ 
திருஞ்செருவி னிகன்மொய்ம்பினோர் 
கல்லெறியுங் கவண்வெரீஇப் 

புள்ளிரியும் புகர்ப்போந்தைப் 
எரு பறழ்ப்பன்றிப் பல்கோழி 

யுறைக்கிணற்றுப் புறச்சேரி 
மேழகத் தகரொடு சிவல்விளை யாடக் 
கிடுகுநிறைத் தெங்கூன்றி 

நடுகல்லி னரண்போல 
அ 0 நெடுந்தூண்டிலிற் காழ்சேர்த்திய 

குறுங்கூரைக் குடிநாப்ப 
( பாடம் ) 1. கருந்தொழுதி . 2. வறளடும்பின் . 

3. ‘ பிற கொடா அது . 


3 . 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 
ணிலவடைந்த விருள்போல 
வலையுணங்கு மணன் முன்றில் 

வீழ்த்தாழைத் தாட்டாழ்ந்த 
அரு வெண்கூ தாளத்துத் தண்பூங் கோதையர் 

சினைச்சுறவின் கோடுநட்டு 
மனைச்சேர்த்திய வல்லணங்கினான் 
மடற்றாழை மலர்மலைந்தும் 

பிணர்ப்பெண்ணைப் பிழிமாந்தியும் 
• 0 புன்றலை யிரும்பாதவர் 

பைந்தழைமா மகளிரொடு 
பாயிரும் பனிக்கடல் வேட்டஞ் செல்லா 
துவவுமடிந் துண்டாடியும் 

புலவுமணற் பூங்கானன் 
கூரு மாமலை யணைந்த கொண்மூப் போலவுக் 

தாய்முலை தழுவிய குழவி போலவும் 
தேறுநீர்ப் புணரியொ டியாறுதலை மணக்கு 
மலியோதத் தொலிகூடற் 

மீதுநீங்கக் கடலாடியு 
க 00 மாசுபோகப் புனல் படிந்து 

மலவ னாட்டியு முரவுத்திரை யுழக்கியும் 
பாவை சூழ்ந்தும் பல்பொறி மருண்டு 
மகலாக் காதலொடு பகல்விளை யாடிப் 

பெறற்கருக் தொல்சீர்த் துறக்க மேய்க்கும் 
காரு பொய்யா மரபிற் பூமலி பெருந்துறைத் 

துணைப்புணர்ந்த மடமங்கையர் 
பட்டுநீக்கித் துகிலுடுத்து 
மட்டுநீக்கி மதுமகிழ்ந்து 

மைந்தர் கண்ணி மகளிர் சூடவு 
( பாடம் ) 1. மகிழ்ந்தும் . 


. ( 5 


பட்டினப்பாலை 


கக மகளிர் கோதை மைந்தர் மலையவு 

நெடுங்கான் மாடத் தொள்ளெரி கோக்கிக் 
கொடுந்திமிற் பரதவர் குரூஉச்சுட ரெண்ணவும் 
பாட லோர்த்து நாடக நயந்தும் 

வெண்ணிலவின் பயன் றுய்த்துங் 
ககரு கண்ணடை இய கடைக்கங்குலான் 

மா அகாவிரி மணங்கூட்டுந் 
தூஉவெக்கர்த் துயின்மடிந்து 
வாலிணர் மடற்றாழை 

வேலாழி வியன்றெருவி 
க 10 னல்லிறைவன் பொருள்காக்குக் 

தொல்லிசைத் தொழின்மாக்கள் 
காய்சினத்த கதிர்ச்செல்வன் 
றேர் பூண்ட மா அபோல 

வைகறொறு மசைவின்றி - 
கஉரு யுல்குசெயக் குறைபடாது 

வான்முகந்தநீர் மலைப்பொழியவு 
மலைப்பொழிந்தநீர் கடற்பரப்பவு 
மாரிபெய்யும் பருவம்போல 

நீரினின்று நிலத்தேற்றவு 
ககூ 0 நிலத்தினின்று நீர்ப்பரப்பவு 

மளந்தறியாப் பலபண்டம் 
வரம்பறியாமை வந்தீண்டி 
மருங்கடிப் பெருங்காப்பின் 

வலியுடை வல்லணங்கினோன் 
ககூரு புலிபொறித்துப் புறம்போக்கி 

மதிநிறைந்த மலிபண்டம் 

பொதிமூடைப் போரேறி 
( பாடம் ) 1. காய்சினக் கதிர்ச்செல்வன். 


2.சு 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


மழையாடு சிமய மால்வரைக் கவா அன் 

வரையாடு வருடைத் தோற்றம் போலக் 
கச 0 கூருகிர் ஞமலிக் கொடுத்தா ளேற்றை 

யேழகத் தகரோ டுகளு முன்றில் 
குறுந்தொடை நெடும்படிக்காற் 
கொடுந் திண்ணைப் பஃறகைப்பிற் 

புழைவாயிற் போகிடைகழி 
கசரு மழைதோயு முயர்மாடத்துச் 

சேவடிச் செறிகுறங்கிற் 
பாசிழைப் பகட்டல்குற் 
றூசுடைத் துகிர்மேனி 

மயிலியன் மானோக்கிற் 
கரு ) கிளிமழலை மென்சாயலோர் 

வளி நுழையும் வாய்பொருந்தி 
யோங்குவரை மருங்கி னுண்டா துறைக்குங் 
காந்தளந் துடுப்பிற் கவிகுலை யன்ன 

செறிதொடி முன்கை கூப்பிச் செவ்வேள் 
கருரு வெறியாடு மகளிரொடு செறியத் தாஅய்க் 

குழலகவ யாழ்முரல 
முழவதிர முரசியம்ப 
விழவறா வியலாவணத்து 

மையறு சிறப்பிற் றெய்வஞ் சேர்த்திய 
கசு ) மலரணி வாயிற் பலர்தொழு கொடியும் 

வருபுன றந்த வெண்மணற் கான்யாற் 
அருகெழு கரும்பி னொண்பூப் போலக் 
கூழுடைக் கொழுமஞ்சிகைத் 
தாழுடைத் தண்பணியத்து 


31 


( பாடம் ) 1. பேரிடை + N .; 2. மிஞ்சிகை . 

3. தண்பண்ணியத்து . 


பட்டினப்பாலை 


உஎ 


கசுரு வாலரிசிப் பலிசிதறிப் 

பாகுகுத்த பசுமெழுக்கிற் 
காமூன் றிய கவிகிடுகின் 
மேன்றிய துகிற்கொடியும் 

பல்கேள்வித் துறைபோகிய 
கஎ ) தொல்லாணை நல்லாசிரிய 

ருறழ்குறித் தெடுத்த வுருகெழு கொடியும் 
வெளிலிளக்குங் களிறுபோலத் 
தீம்புகார்த் திரைமுன்றுறைத் 

தூங்குநாவாய் துவன் றிருக்கை 
கஎடு மிசைக்கூம்பி னசைக்கொடியு 

மீன்றடித்து விடக்கறுத் 
தூன்பொரிக்கு மொலிமுன்றின் 
மணற்குவை இ மலர்சிதறிப் 

பலர்புகுமனைப் பலிப்பு தவி 
கஅ னறவுகொடைக் கொடியோடு 

பிறபிறவு நனிவிரை இப் 
பல்வே றுருவிற் பதாகை நீழற் 
செல்கதிர் நுழையாச் செழுநகர் வரைப்பிற் 

செல்லா நல்லிசை யமரர் காப்பி 
கஅரு னீரின் வந்த நிமிர்பரிப் புரவியுங் 

காலின் வந்த கருங்கறி மூடையும் 
வடமலைப் பிறந்த மணியும் பொன்னுங் 
குடமலைப் பிறந்த வாரமு மகிலுக் 

தென்கடன் முத்துங் குணகடற் றுகிருங் 
ககூ 0 கங்கை வாரியுங் காவிரிப் பயனு 

மீழத் துணவுங் காழகத் தாக்கமு 
மரியவும் பெரியவு நெளிய வீண்டி 
வளந் தலை மயங்கிய நனந்தலை மறுகின் 


भ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


நீர்நாப் பண்ணு நிலத்தின் மேலு 
ககூரு மேமாப்ப வினிது துஞ்சிக் 

கிளைகலித்துப் பகைபேணாது 
வலைஞர்முன்றின் மீன்பிறழவும் 
விலைஞர் குரம்பை மாவீண்டவுங் 

கொலைகடிந்துங் களவு நீக்கியு 
உ 00 மமரர்ப் பேணியு மாவுதி யருத்தியு 

நல்லானொடு பகடோம்பியு 
நான்மறையோர் புகழ்பரப்பியும் 
பண்ணிய மட்டியும் பசும்பதங் கொடுத்தும் 

புண்ணிய முட்டாத் தண்ணிழல் வாழ்க்கைக் 
உ O ரு கொடுமேழி நசையுழவர் 

நெடுநுகத்துப் பகல்போல 
நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் 
வடுவஞ்சி வாய்மொழிந்து 

தமவும் பிறவு மொப்ப நாடிக் 
உக 0 கொள்வது உமிகைகொளாதுகொடுப்பதூஉங் 

( குறைபடாது 
பல்பண்டம் பகர்ந்துவீசுந் 
தொல்கொண்டித் துவன்றிருக்கைப் 
பல்லாயமொடு பதிபழகி 

வேறுவே றுயர்ந்த முதுவா யொக்கற் 
உகரு சாறயர் மூதூர் சென்றுதொக் காங்கு 

மொழிபல பெருகிய பழிதீர் தேஎத்துப் 
புலம்பெயர் மாக்கள் கலந்தினி துறையு 
முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் 
வாரிருங் கூந்தல் வயங்கிழை யொழிய 
உ உ c , வாரேன் வாழிய நெஞ்சே கூருகிர்க் 

கொடுவரிக் குருளை கூட்டுள் வளர்ந்தாங்குப் 


பட்டினப்பாலை 


கூ 


1 


பிறர்பிணி யகத்திருந்து பீடுகாழ் முற்றி 
யருங்கரை கவியக் குத்திக் குழிகொன்று 

பெருங்கை யானை பிடிப்புக் காங்கு 
உஉரு நுண்ணிதி னுணர நாடி நண்ணார் 

செறிவுடைத் திண்காப் பேறி வாள் கழித் 
துருகெழு தாய மூழி னெய்திப் 
பெற்றவை மகிழ்தல் செய்யான் செற்றோர் 

கடியரண் டொலைத்த கதவுகொன் மருப்பின் 
உங 0 முடியுடைக் கருந்தலை புரட்டு முன்றா 

ளுகிருடை யடிய வோங்கெழில் யானை 
வடிமணிப் புரவியொடு வயவர் வீழப் 
பெருநல் வானத்துப் பருந்துலாய் நட 

தூ றிவர் துறுகற் போலப் போர்வேட்டு 
உகூரு வேறுபல் பூளையோ டுழிஞை சூடிப் 

பேய்க்க ணன்ன பிளிறுகடி முரச 
மாக்க ணகலறை யதிர்வன முழங்க 
முனைகெடச் சென்று முன்சம முருக்கித் 

தலை தவச் சென்று தண்பணையெடுப்பி ! 
உச 0 வெண்பூக் கரும்பொடு செந்நெ னீடி 

மாயிதழ்க் குவளையொடு நெய்தலு மயங்கிக் 
கரா அங் கலித்த கண்ணகன் பொய்கைக் 
கொழுங்காற் புதவமொடு செருந்தி நீடிச் 
செறுவும் வாவியு மயங்கி நீரற் 
மறுகோட் டிரலையொடு மான்பிணை யுகளவுங் 
கொண்டி மகளி ருண்டுறை மூழ்கி 
யந்தி மாட்டிய நந்தா விளக்கின் 
மலரணி மெழுக்க மேறிப் பலர்தொழ 

வம்பலர் சேக்குங் கந்துடைப் பொதியிற் 
உரு பருநிலை நெடுந்தூ ணொல்கத் தீண்டிப் 


ந O 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


பெருகல் யானையொடு பிடிபுணர்ந் துறையவு 
மருவிலை நறும்பூத் தூ உய்த் தெருவின் 
முதுவாய்க் கோடியர் முழவொடு புணர்ந்த 

திரிபுரி நரம்பின் றீந்தொடை யோர்க்கும் 
உருரு பெருவிழாக் கழிந்த பேஎமுதிர் மன்றத்துச் 

சிறுபூ நெருஞ்சியோ டறுகை பம்பி 
யழல்வா யோரி யஞ்சுவரக் கதிர்ப்பவு 
மழுகுரற் கூகையோ டாண்டலை விளிப்பவுங் 

கணங்கொள் கூளியொடு கதுப்பிகுத் தசை இப் 
உசு0 பிணந்தின் யாக்கைப் பேய்மக டுவன் றவுங் , 

கொடுங்கான் மாடத்து நெடுங்கடைத் துவன்றி 
விருந்துண் டானாப் பெருஞ்சோற் றட்டி 
லொண்சுவர் நல்லி லுயர்திணை யிருந்து 
பைங்கிளி மிழற்றும் பாலார் செழுநகர்த் 
தொடுதோ லடியர் துடிபடக் குறீஇக் 
கொடுவி லெயினர் கொள்ளை யுண்ட 
வுணவில் வருங்கூட் டுள்ளகத் திருந்து 
வளைவாய்க் கூகை நண்பகற் குழறவு - 

மருங்கடி வரைப்பி னூர்கவி னழியப் 
உஎ 0 பெரும்பாழ் செய்து மமையான் மருங்கற 

மலையகழ்க் குவனே கடறூர்க் குவனே 
வான்வீழ்க் குவனே வளிமாற் றுவனெனத் 
தான் முன்னிய துறைபோகலிற் 

பல்லொளியர் பணிபொடுங்கத் 
உஎரு தொல்லருவாளர் தொழில்கேட்ப 

வடவர் வாடக் குடவர் கூம்பத் 
தென்னவன் றிறல்கெடச் சீறி மன்னர் 
மன்னெயில் கதுவு மதனுடை நோன்றாண் 
மாத்தானை மறமொய்ம்பிற் 


பட்டினப்பாலை 


ஙக . 


2 « 0 செங்கண்ணாற் செயிர்த்து நோக்கிப் 

புன்பொதுவர் வழிபொன்ற 
விருங்கோவேண் மருங்குசாயக் 
காடுகொன்று நாடாக்கிக் 

குளந்தொட்டு வளம் பெருக்கிப் 
உ அரு பிறங்குகிலை மாடத் துறந்தை போக்கிக் 

கோயிலொடு குடிநிறீஇ 
வாயிலொடு புழையமைத்து 
ஞாயிறொறும் புதைநிறீ இப் 

பொருவேமெனப் பெயர் கொடுத் 
உகூ 0 தொருவேமெனப் புறக்கொடாது 

திருநிலை இய பெருமன்னெயின் 
மின்னொளி யெறிப்பத் தம்மொளி மழுங்கி 
விசிபிணி முழவின் வேந்தர் சூடிய 

பசுமணி பொருத பரேரெறுழ்க் கழற்காற் 
உகூடு பொற்றொடிப் புதல்வ ரோடியாடவு 

முற்றிழை மகளிர் முகிழ்முலை திளைப்பவுஞ் 
செஞ்சாந்து சிதைந்த மார்பி னொண்பூ 
ணரிமா வன்ன வணங்குடைத் துப்பிற் 

றிருமா வளவன் றெவ்வர்க் கோக்கிய 
கூ 00 வேலினும் வெய்ய கானமவன் 

கோலினுந் தண்ணிய தடமென் றோளே . 


கூ . பொருட்பாகுபாடு 


கின்றது . 


( க- அ ) காவிரியாற்றின் சிறப்பு 
குடகமலையினிடத்தே தோன்றி என்றும் நீர் அறாது 
ஒழுகும் இயல்பின தாய்ச் சோழநாட்டை வளம்படுத்து 
வருகின்ற காவிரியாற்றின் சிறப்பு முதற்கட் சொல்லப்படு 

மழை வறக்குங் காலத்தில் சுக்கிரன் , எனப்படும் 
வான்மீன் கீழ்த்திசையினின்று மேற்றிசையிற் செல்லாமல் 
தென்றிசைப் பக்கமாய்ச் செல்லுமென்பதும் , மழைத்துளி 
யைப் பருகி உயிர்வாழ்கின்ற வானம்பாடிப்புள் அது பெறா 
மையின் அப்போது மிக வாடுமென்பதும் , இத்தன்மையாக 
மழைபெய்யாது மாறிப்போன அவ் வற்கட காலத்திலும் 
காவிரியாறு நீர்வற்றாது ஒழுகிப்போய் வயல் நிலங்களை 
நிறைத்து அங்கே பொற்றுகளையும் திரட்டித் தொகுக்கு 
மென்பதும் சொல்லப்பட்டுள்ளன . 

( க - கக ) சோழநாட்டு மருதநிலவளம் 
வயல்கள் என்றும் மாறாமல் விளைந்துகொண்டிருக் 
அங்கே 

கருப்பஞ்சாற்றைக் காய்ச்சுகின்ற 
கொட்டில்கள் பல இருக்கின்றன . அவற்றில் அதனைக் 
காய்ச்சும் போது உண்டாகும் தீப்புகைபட்டுப் பக்கத்தே 
வயல்களில் மலர்ந்த நெய்தற்பூக்கள் அழகுகெட்டு வாடு 
கின்றன . காய்த்த செந்நெற்க திரை நிரம்ப உண்டு வயிறு 
பருத்த முற்றின எருமைக்கன்றுகள் ஆங்காங்குள்ள நெற் 
கூடுகளின் நீழலிலே உறங்கிக்கொண்டிருக்கின்றன . குலை 
நெருங்கின தென்னை குலைவாழை பாக்குக்காயையுடைய 
கமுகு மா பனை முதலிய மரங்களும் மஞ்சள் சேம்பு இஞ்சி 
முதலிய செடிகளும் அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன ; என் 
பது சொல்லப்பட்டது . 

இதுகாறும் காவிரிபாயுஞ் சோழ 


கின்றன . 


பொருட்பாகுபாடு 


கூகூ . 


2 


பகை 


நாட்டின் வளம் பொதுவகையாற் கூறி இனிப் பாக்கம் கழி 
முதலியவற்றின் சிறப்பை விரித்துக் கூறப்புகுகின்றார் . 

( 20 - உஎ ) பாக்கம் 
பாக்கங்களிலே அகன்ற வீடுகள் கட்டப்பட்டிருக் 
கின்றன . அவ் வீட்டு முற்றங்களிலே உலரவைத்திருக்கும் 
நெல்லுக்குக் காவலாய் இருக்குஞ் சிறு பெண்கள் ஒளி 
விளங்கு நெற்றியும் கள்ளம் அறியாத பார்வையும் திருந்திய 
அணிகலங்களும் உடையர் ; இவர்கள் அந் நெல்லைத் தின்ன 
வருங் கோழிகளை வெருட்டும் பொருட்டு எறிந்த சுறவுக் 
குழைகள் அம் முற்றத்தில் சிதறிக்கிடந்து , அங்கே சிறு 
பையன்கள் மூன்று உருள் உடைய சிறிய தேரைக் குதிரை 
யின்றி இழுத்துக்கொண்டு வருகையில் , அதன் உருள்களை 
இடறி அச் சிறுதேர் போகாமல் வழிமுன்பை விலக்கு 
கின்றன . 

தாம் மனங்கலங்கு தற்குக் காரணமான 
. தமக்குச் சிறிதுமில்லாமையால் மனக்கொழுமையினை 
யுடைய பல குடிகள் நிறையப் பெற்றிருக்கின்றன அப் 
பாக்கங்களெல்லாம் . 

( உ அ - கூக ) படப்பை முதலியன 
னி ஒன்றற்கொன்று அருகிலுள்ள பல ஊர்களை 
யுடைய நீண்ட சோழனாட்டில் எங்குஞ்சென்று வெள்ளிய 
உட்பை விலைசெய்து நெல்லை ஏற்றிக் கொண்டுவந்த வலிய 
படகுகள் பந்தியிலே நிற்குங் குதிரைகளைப்போலத் தறிக 
டோறுங் கட்டப்பெற்றிருக்கும் உப்பங்கழிகள் சூழ்ந்த 

1. இக் காலத்தில் இதனைச் சிமிக்கி என வழங்குவர் . 
2. " பொற்சிறு தேர்மிசைப் பைம்பொற் போதகம் 

நற்சிறா ரூர் தலி னங்கைமார் விரீ இ 
உற்றவர் கோழிமே லெறிந்த வொண்குழை 

மற்றத்தே ருருள்கோடா வளமை சான்றவே 
என்றார் சிந்தாமணியினும் . 

ப- ஆ . - 3 


கூச 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


நெய்தல் நிலத்துத் தோட்டங்களும் , மனவெழுச்சி தருதற் 
கேதுவான புதுவருவாயினையுடைய தோப்புகளும் , அத் 
தோப்புகளுக்குப் புறம் பேயுள்ள பூஞ்சோலைகளும் , முகிற் 
கறை சிறிதுமில்லாது தெளிந்த வானத்தில் திங்களைச் 
சூழ்ந்து மகம் என்னும் வான்மீன் விளங்கினாற் போன்ற 
கரையினை அல்லது கோயிலையுடைத்தாய் மணங்கமழும் பல 
வண்ணப்பூக்கள் நிரம்பியிருத்தலாற் பலநிறமுடைத்தாய்த் 
தோன்றும் பொய்கைகளும் , இம்மையிலும் மறுமையிலும் 
காமவின்ப நுகர்ச்சியினைப் பயக்கும் இணைந்த ஏரிகளும் , 
அக் காவிரிப்பூம் பட்டினம் எங்கும் இருக்கின்றன . 

( 50 - 50 ) சோறிடும் அட்டிற் சாலைகள் 
கதவுகளெல்லாம் புலியுருக்கள் செதுக்கப்பட்டன 
வாய்த் தம்வாய் பொருந்தப் பெற்றிருப்பத் , திருமகளை 
எழுதிய திண்ணிய மதில்கள் அமைந்து இம்மையிற் புகழ் 
பரம்பு தற்குக் காரணமான நற்சொல் வளர ) ம் மறுமை 
யினைத் தருதற்குரிய அறவொழுக்கம் நிலைபெறவுஞ் சிறந்த 
அடுக்களைகளில் மிகுதியாகச் சமைத்த சோற்றை வடித்த 
லால் ஒழுசங் கொழுங் கஞ்சியானது யாற்றில் வெள்ளம் 
வந்தாற்போல எங்கும் பரவி ஓடுவதாயிற்று ; அக் கஞ்சி 
யைக் கண்டு பருகுதற்குச் சென்ற எருத்துமாடுகள் ஒன் 
றோடொன்று சண்டையிடு தலால் அது மண்ணொடு கலந்து 
சேறாய்ப் பின் தேர்கள் ஓடுதலாற் புழுதியாய் மேலெ ழந்து 

வேறுவகையான சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்த 
வெள்ளிய அரண்மனையின் மேற் படிந்து வெண் ணீற்றிற் 
புரண்ட களிற்றியானை போல் 

அழுக்கேறப் பண்ணுவ 
தாயிற்று 

( ருக - ருகூ ) 
இன்னும் , குளிர்ந்த கிணறுகள் பொருந்தப் பெற்றன 
வாய்ப் பெரிய எருத்து மாடுகள் நிற்கும் பல சாலைகளும் , 


பல 


பொருட்பாகுபாடு 


தவ ஒழுக்கம் நடைபெறும் அமணர் பௌத்தருடைய 
பள்ளிகளும் ஆங்காங்குள்ளன . 


ருகூ - G அ ) காளிகோட்டம் 


தாம் தங்கும் இளமரக்காவிலே விளங்கிய சடைமுடி 
யுடையரான முனிவர் நெருப்பிலிட்டு வேட்கும் நெய்ப் 
புகையைக் கண்டு புயலென அஞ்சிய குயிற்சேவல்கள் 
அச் சோலையிலிருத்தலை வெறுத்துத் தம் பெடைகளோடும் 
அவ் விடத்தை விட்டுப்போய்ப் பூதங்கள் காவலாயிருத்த 
லாற் புகுதற்கு அரிய காளிகோட்டத்திற் சென்று 
தூதுணம் புறாக்களோடும் ஓர் ஒதுக்கிடத்தே தங்கி 
யிருக்கும் . 


( G + - எச ) செம்படவர் குப்பம் 


நெடுநாட்பட்ட மரங்களை யுடையவாய்ச் சண்டை 
• பிடுதற்குச் சமைத்த இடங்களும் நீர் அரித்த கரிய மணலும் 
உள்ள அகன்ற மேட்டுக் குப்பங்களில் குடியிருக்கும் பெரிய 
சுற்றத்தினையும் இனமான உறவினையுமுடைய வலிய 
தொழிலாளரான செம்படவர் கடல் இறாமீனின் சுட்ட 
தசையைத் தின்றும் , வயல் ஆமையைப் புழுக்கின இறைச் 
சியை உண்டும் , வயலிற் படர்ந்த அடப்பம்பூவைத் தலையிற் 
கட்டியும் , நீரில் நின்ற ஆர்பல்மலரைப் பறித்துச் சூடியும் , 
நீலநிறத்தினையுடைய வானத்தில் வலப்புறமாய் எழுந்து 
சுழன்று திரியும் நட்சத்திரங்களோடு கூடிய கிரகங்களைப் 
போலச்சண்டையிடாநின்ற அவ்வகன்ற மன்றத்திற் பலரும் 
ஒருங்கு திரண்டு கையொடு கைபிணைந்தும் படைக்கலங்க 
ளோடு படைக்கலந் தாக்கியும் உடம்போடு உடம்புபட 
உரைசியும் மிக்க 

மிக்க சினத்தோடும் ஒருவர் ஒருவர்க்குப் 
பின்னிடையாது பெருஞ்சண்டை செய்து அதனானும் 
வலியடங்காராய் ஒருவரோடொருவர் மாறுபட்டுக் கல்லை 


நா 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


கேட 


வீசுகின்றனர் . அங்ஙனம் அவர் எறியுங் கவண்கல்லிற்த 
மிக அஞ்சிப் பச்சென்ற பனைமரத்தின்மே லிருந்த பறவை 
கள் பறந்து போகின்றன . 

( எரு - எ எ ) புறச்சேரியின் தன்மை 
குட்டிகளையுடைய பன்றியும் பல கோழிகளும் உறை 
வைத்த சிறிய கிணறுகளும் இருக்கின்ற அச் செம்படவர் 
புறச்சேரியிலே செம்மறி ஆட்டுக்கிடாய்களோடு கௌதாரிப் 
பறவைகள் விளையாடா நிற்கும் . 

( அ - காரு ) காவிரித்துறைச் சிறப்பு 
நட்டகல்லிற் றெய்வமாய் நின்றவனுக்குக் 
கத்தை வரிசையாவைத்து வேலை நிறுத்தியவாறுபோல 
நீண்ட தூண்டிற்கோலைச் சார்த்திவைத்திருக்கும் குறுகின 
கூரையையுடைய குடியிருப்புகளின் நடுவில் , நிலவின் 
இடையிலே சேர்ந்த இருளைப்போல 

மீன்வலை யுலரும் 
வெள்ளிய மணல்பரந்த முற்றத்தின்கண் , விழுதையுடைய 
தாழஞ்செடியின் கீழ்வளர்ந்த வெண் கூதாள மலராற்செய்த 
மாலையை யணிந் தவராய்ச் சினைகொண்ட சுறாமீன் கொம்பை 
நட்டு அதனையே இருக்குமிடமாக ஏற்றிய வலிய கடற் 
றெய்வத்தின் பொருட்டாக மடலையுடைய தாழைமலரைச் 
சூடியும் , பொரிந்த மரத்தினையுடைய பனையின் கள்ளக் 
குடித்தும் , புல்லிய தலையினை யுடைய செம்படவர் பசிய 
தழையினை யுடுத்த தர் பெண்டிரோடும் பரந்த பனிக்கடலில் 
மீன் பிடிக்கவுஞ் செல்லாது அத் தொழிலைவிட்டு முழும தி 
விளங்கும் உவாநாளிலே தாம் வேண்டுவன உண்டு விளை 
யாடியும் , பின் புலால்நாற்றம் வீசுகின்ற மணலையுடைய 
பூங்கானற் சோலையில் 

கரியமலையைப் பொருந்திக்கிடந்த 
செக்கர்மேகம் போலவும் தாயின் கொங்கையைத் தழுவிக் 
கிடந்த மகவைப்போலவும் தெளிந்த நீரையுடைய கட 


பொருட்பாகுபாடு 


லொடு காவிரியாறு சென்று கலக்கும் மிகக்குளிர்ந்து 
முழங்கா நின்ற புகார்முகத்தில் தீவினைபோகக் கடல்முழுக் 
காடியும் , பின் அவ்வுப்பு நீங்க வேறு கீரிலே குளித்தும் , 
கண்டுகளைப் பிடித்து ஆட்டியும் ,உலவுகின்ற அலையிற் போய் 
அதனை உழக்கியும் , பாவை செய்தும் , ஐம்பொறிகளானும் 
நுகரப்படுவனவெல்லாம் நுகர்ந்து மயங்கியும் , அவர்கள் 
ஒருவரை யொருவர் நீங்காத காதற்கிழமை யுடையராய் , 
இவ்வாறு பகற்பொழுதெல்லாம் போக்கு தற்குக் காரண 
மாவ தாய்ப் பெறுதற்கரிய பழஞ் சிறப்புக்களையுடைய 
சுவர்க்க நாட்டை ஒப்பதாய் என்றும் பொய்யாமல் நீர் 
வருதலையுடைய தாய்ப் பூக்கள் நிறைந்த காவிரித் துறை 
விளங்குமென்க , 

( க 05 - ககரு ) கடையாமச் சிறப்பு 
தங்கொழுநரைப் புணர்ந்த அழகிய மங்கையர் பட் 
.டாடைகளைக் களைந்தெறிந்து வெண்டுகில் உடுத்தவராய்த் 
தேனுண்டலை விடுத்துக் காமவின்பச் சுவைத்தேனை நிறைய 
உண்ணாநின்று தங்கா தலர் சூடிய மாலையைத் தமதென 
றெடுத்துச் சூடிக்கொள்ளவும் , தங் காதலிமார் மலைந்த 
கோதையைத் தமதென்று அவர் காதலர் அணிந்துகொள் 
ளவுமாக அவர் காமவின்பச் சுவை நுகர்கின்ற உயர்ந்த 
மாடங்களில் எரியும் விளக்கங்களைப் பார்த்து முன்வளைந்த 
கட்டுமரத்தைக் கடலிடத்தே கொண்டு சென்ற பரதவர் 
அவற்றை எண்ணாநிற்பவும் , அந்நகரத்தி லுள்ளார் இரவில் 

யாமத்துப் பாட்டுக் கேட்டும் நாடகம் பார்த்தும் 
வெண்ணிலவிற் பெறும் பயன்களைத் துய்த்தும் கண் 
ணுறக்கம் பெற்ற கடையாம மென்க . 

( ககசு - கஉடு ) சுங்கங்கொள்வோர் நிலை 
அவ் வியாமத்திலே , பெரிய காவிரியாறு பலவயி 
னிருந்த பூக்களின் மணமெல்லாம் திரட்டிக்கொண்டு வந்து 


முன் 


ந.அ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


சேர்க்கும் தூய எக்கர் மணலில் அயர்ந்து உறங்கியவண்ண 
மாய் , வெள்ளிய பூங்கொத்தும் மடலும் உள்ள தாழை 
யினையும் கரையினையுமுடைய அகன்ற பண்டசாலைத் தெரு 
வில் நல்ல அரசனது பொருளைப் பிறர் கவராமற் காக்கும் 
அடிப்பட்ட புகழினையுடைய காவற் றொழிலாளர் காயுஞ் 
சினத்தையுடைய வெங்கதிர்ச் செல்வனா :) பகலவனது 
தேரிற் கட்டிய புரவி ஒரு நொடிப்பொழுதாயினும் மடிந் 
திராது இயங்கு தல்போல நாடோறும் இளைப்புறாது சுங்கக் 
கொள்ளும்படியாக இருப்ப ரென்க . 

( கஉடு - கச ) பண்டசாலை முற்றம் 
குறைவின்றி முகந்த நீரை முகில் மலையிலே பொழி 
யவும் , மலையிற் பொழிந்த நீர் கடலிற் சென்று பரவவும் 
மாரிக்காலத்தே பெய்தல் போலப் பிறநாடுகளி லிருந்து 
கடன்மேல் வந்தன கரையி லேறவும் , தமிழ்நாடுகளி லிருந்து 
வந்து கரையிற் கிடப்பன பிறநாடுகளுக்குப் போகல்வேண்டி 
நீர்மேல் மரக்கலங்களிற் சேரவுமாக , அறிவான் அளந்தறி தற் 
கரியவாகவுள்ள பல பண்டங்களும் வரம்பறியப்படாவாறு 
வந்து தொக , அரிய காவலமைந்த பெரிய சுங்கச்சாவடியிலே 
காவற்காரன் சோழ மன்னர் அடையாள முத்திரையான 
புலியை இலச்சினையாக இட்டுப் பின் அவற்றை வெளியே 
போக்கினமையால் , மதித்தறியப் பட்ட அப் பல பண்டங் 
களும் பொதிந்து வைக்கப்பட்ட மூட்டைப்போர்மேற் ஏறி 
முகில் உலாவப்பெறுங் குவட்டினையுடைய பெரிய மலைப் 
பக்கங்களிலே விளையாடும் வருடை மான்களின் றோற்றம் 
போலக் கூரிய நகங்களையுடைய ஆண் நாய்கள் ஆட்டுக் 
கிடாய்களோடு குதிக்கும் பண்டசாலை முற்றமென்க . 

- கருசு ) அங்காடித் தெரு 
அணுக அணுகப் படிகள் தொடுக்கப்பட்டு அமைந்த , 
நீண்டஏணிகள் சார்த்தியிருக்கும் சுற்றுத் திண்ணைகளும் 


பொருட்பா குபாடு 


கூக 


பல கட்டுகளும் , சிறுவாயில் பெருவாயில்களும் , பெரிய 
இடைகழிகளும் பொருந்தச் சமைக்கப் பெற்றனவாய் , 
நீர் முகில்கள் உராயும் உயர்ந்த மாடத்தில் சிவந்த அடியினை 
யும் நெருங்கிய தொடைகளையும் பசிய அணிகலங்களையும் 
பெரிய அரையினையும் நுண்ணிய ஆடையினையும் பவளம் 
போல் நிறத்தினையும் மயில் போற் றோற்றத்தினையும் மான் 
போல் நோக்கினையும் கிளிபோலும் மழலை மொழியினையும் 
மெல்லென்ற சாயலினையும் உடைய பெண்கள் தென்றற் 
காற்று நுழையும் சாளரத்தைப் பொருந்தி நின்று , உயர்ந்த 
மலைப்பக்கத்தில் நுண்ணிய மகரந்தப்பொடியைச் சொரியும் 
காந்தட்செடியின் கணுக்களிலிருந்து கிளைக்கும் கவிந்த 
முகைக் குலையைப் போலும் தமது தொடி நெருங்கிய 
கையை மேலெடுத்துத் தொழா நிற்ப , முருகப்பிரானுக்கு 
வெறியாட்டு எடுக்கும் மகளிர்க்குப் பொருந்தப் பரம்பி 
வேய்ங்குழல் இசைக்கவும் யாழ் ஒலிக்கவும் முழா முழக்கஞ் 
செய்யவும் முரசம் ஒலிப்பவும் திருவிழா இடையறாது நடை 
பெறும் அங்காடித் தெருவென்க . 


( கருக - க அக . ) நகரிற் கொடிச்சிறப்பு 
குற்றமற்ற சிறப்பினையுடைய தெய்வத்தை ஏற்று 
வித்த மலர்களணிந்த கோயில் வாயிலிலே பலருந் தொழுது 
செல்லுங் கோழிக்கொடியும் , உணவுப் பொருள்கள் வைக்கப் 
பட்டிருக்குங் கொழுவிய பேழையினைத் தாழிடுவித்துப் 
போற்றிய குளிர்ந்த பல பண்டங்களின் மேல் வெள்ளிய 
அரிசியைப் பலியாகச் சிதறிப் பாகாகக் காய்ச்சி வார்த்த 
பசிய மெழுக்கைப் பூசிய கோல்களை நாட்டி அவற்றின்மேற் 
கவித் திட்ட சட்டத்தின்மேல் , வருகின்ற நீராற் றிரட்டிச் 
சேர்க்கப்பட்ட வெண்மணல் நிரம்பிய காட்டியாற்றின் 


இக்காலத்திதனை ரேழி என்று வழங்குவர் . 


ச O 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


கரை மருங்கில் நின்ற அழகிய கரும்பின் ஒண்பூப் போலத் 
தோன்றும்படியாக நட்ட துகிற்கொடியும் , பலவாகிய நூற் 
கேள்விகளில் துறைபோகக் கற்றமையானே தொன்று 
தொட்டுப் பிறரை ஏவுவதற்கு உரிமைவாய்ந்த நல் 
ஆசிரியராயுள்ளார் வழக்கிட்டுப் பிறர்க்கு மெய்ப்பொருள் 
தெருட்டு தற் பொருட்டு நாட்டிய அச்சந்தருங் கொடி 
களும் , கட்டுத் தறியை அசைக்குங் களிறுபோலக் காண் 
பார்கட்கினிய காவிரிப்பூம்பட்டினக் கடற்றுறை முகத்தில் 
நெருங்கி நின்று அசையும் மரக்கலங்களின் மேற் கட்டிய 
கொடிகளும் , மீனையும் இறைச்சியையும் அறுத்து அவற் 
றின் ஊனை நெய்யிற் பொரிக்கின்றமையால் ஆரவாரம் 
நிறைந்த முற்றத்திலே மணலைக் குவித்து மலரைச் சிதறிக் 
கள்ளுண்பார் பலரும் நுழைதற்குக் காரண!DTS கள்ளுக் 
கடையின் பலி தரப்பெற்றவாயிலிலேகள்ளுவிற்றலை யறிவித் 
தற்கு அறிகுறியாகக் கட்டிய கொடியும் , ஆகிய இவற்றோடு 
இன்னும் வேறு வேறு கொடிகளும் மிகக் கலவாநிற்ப் 
பலவேறு உருவாற் சிறந்த பெருங்கொடிகளும் நிறைந்த :ை D 

அவற்றின் நீழலிலே ஞாயிற்றின் கிரணங்களும் 
நுழையக் கூடாதனவாக வளம் பொருந்திய நகர் என்க . 

( கஅடி - ககூகூ ) தெருக்களிலுள்ள பொருள்வளம் 

இப்பெற்றித்தான நகரத்தின் எல்லையில் கெடாத 
நற்புகழையுடைய தேவர்கள் காவலாய் நிற்கின்றமையால் 
இடையூறு சிறிதுமின்றிப் பிறநாட்டிலிருந்து கடல் 
வழியே நாவாயிற் கொண்டுவந்த நிமிர்ந்து விரைவாய்ச் 
செல்லுங் குதிரைகளும் , வட்டையிலே கொண்டுவந்த கரிய 
மிளகு பொதிகளும் , வடக்கே இமயம் மேரு முதலிய மலை 
களினின்றுங் கொண்டுவந்த பல திறப்பட்ட மணிகளும் 
பொன்னுருக்குக் கட்டிகளும் , குடகுமலையினின்றும் வந்த 
சந்தனக்கட்டை அகிற்கட்டைகளும் , தென் கடலிற்குளித்து 


பொருட்பாகுபாடு 


எடுத்து வந்த முழுமுத்துக்களும் , கீழ்கடலிற் றுருவிக் 
கொண்டு வந்த செம்பவளங்களும் , கங்கையாற்றிற் பிறந்த 
பொருள்களும் , காவிரியாற்றின் பொருள்களும் , இலங்கைத் 
தீவினின்றும் போந்த உணாப் பொருள்களும் , கடாரத்தி 
னின்று கொணர்ந்த நுகர்ச்சிப் பொருள்களும் , இவையே 
யன்றி யின்னும் பல அரிய பெரிய பண்டங்களும் , நிலக் 
தாங்கமாட்டாமல் நெளியும்படி ஒருங்கு தொக்கமையினாலே 
பலவகைப்பட்ட 

பொருள்வளங்களும் ஒன்றோ டொன்று 
அளாய அகன்ற தெருக்களென்க . 


( கக - உ.உ ) வேளாளர் குடிச்சிறப்பு 


இத் தன்மைத்தாகிய தெருவினும் , துறை முகத்து 
நடுவினும் , கடற்கரை மருங்கினும் மகிழ்ந்து இனிது 
உறங்கிச் சுற்றம் தழைத்துத் தமக்குப் பகையாவார் இவ 
ரென்று எண்ணாது வலைஞர் முன்றிலிலே மீன் பாயவும் 
ஊன்விற்பார் குடிசையிலே ஆடு முதலான விலங்குகள் 
திரண்டு நிற்கவும் ஆக இவ்வாறு கொலை புரிவாரை அதனி 
னின்று நீக்கியும் , களவு காண்பாரை அதனினின்று நீக்கி 
யும் , தேவரைப் போற்றியும் , ஆரியர் உவக்கும்படி அவர் 
வேண்டும் வேள்விகளை வேட்டு அவரை நுகர்வித்தும் , நல்ல 
ஆக்களோடு எருதுகளைப் பாதுகாத்தும் , நான்மறை வல் 
லோர்க்கு உண்டாம் புகழை நிலைபெறச் செய்தும் , வரும் 
விருந்தினர்க்கு நுகர்தற்குரிய பலபண்டங்கள் கொடுத்தும் 
பசிய சோறு கொடுத்தும் அறவொழுக்கம் பிறழாது யார்க் 
கும் குளிர்ப்பக்கூறி அன்பு சுரக்கும் வாழ்க்கையின்கண் 
நிலைபெற்ற வளைந்த கலப்பையின் உழவு தொழிலையே நச்சு 
கின்ற வேளாளர் தமது நீண்ட நுகத்திற்றைத்த பகலாணி 
போல் நடுநிலை திறம்பாது நின்ற நல்ல நெஞ்சினையுடைய 
ராய்த் தமக்குந் தங்குடிக்கும் வடுவாமென்றுணர்ந்து 


சஉ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


பொய்யை யொழித்து மெய்ம்மையே கூறித் தம்முடைய 
பண்டங்களையும் பிறருடைய பண்டங்களையும் ஒரு பெற்றி 
யாகக் கண்டு , தாம் பிறரிடத்து அப் பண்டங்களை விலை 
கொள்ளும் போது மிகுதியாகக் கொள்ளாமலும் , தம்பண்டங் 
களைப் பிறர்க்கு விலையிடுங்காற் குறையக் கொடாமலும் ஊதி 
யத்தை வெளிப்படையாகச் சொல்லி விற்று இந் நெறியே 
தொன்றுதொட்டு வரம்பின்றிப் பொருள் தொகுத்து அவர் 
நெருங்கியிருக்குங் குடியிருப்பு என்க , 

(உக - உகஅ ) காவிரிப்பூம்பட்டினச் சிறப்பு முடிபு 

வேறுவேறாகச் சிறந்த அறிவு வாய்த்த சுற்றத்தினை 
யுடைய நன்மக்கள் திருவிழாக் கொண்டாடும் பழைய 
ஊரிலே சென்று கூடினாற்போலப் , பலவேறு வகைப்பட்ட.. 
மொழிகள் வழங்குவோராய்க் குற்றமற்ற பலநாடுகளினின் 
றும் வந்த மக்கள் எல்லாரும் சென்று தன்கண் உள்ள நன் 
மக்கள் கூட்டம் பலவோடும் பழகிக்கலந்து உறையும் 
வழுவாத சிறப்பினையுடைய காவிரிப்பூம்பட்டின மென்க . 

( உக அ - உ 2 ) ) பட்டிற் கருக்கொண்ட பொருள் 
இவ்வியல்பின தாய்ச் 

காவிரிப்பூம்பட்டி 
னத்தையே எனக்கு உரிமைப்பொருளாகப் பெறுவேனாயி 
னும் ஏ நெஞ்சமே ! நீண்ட கருங்கூந்தலினையும் விளங்கும் 
பூணினையுமுடைய என் காதலி ஈண்டுத் தனியளாயிருப்ப 
இவடன்னைப் 

வருதற்கு ஒருப்படமாட்டேன் 
கண்டாய் என்க . 


சிறந்த 


பிரிந்து 


( உ2.0-2க ) கரிகாற் பெருவளத்தான் தன்னைச் சிறை 
செய்த பகைவரைத் தப்பிப்போய் அவரை வென்றமை 

கூரிய நகத்தினையுடைய புலிக்குட்டியானது கூட்டில் 
அடைபட்டு வளர்ந்தாற்போலப் பிறரிட்ட சிறைக்காவலிற் 
றங்கியிருந்து அதனாற் றன் பெருமைக்குணம் வயிரமேறி 


பொருட்பாகுபாடு 


முற்று தலானே , குழியில் வீழ்ந்த களிற்றியானை அதன் 
கரையைக் கொம்பாற் குத்தித் தூர்த்துத் தன் பிடியி 
னிடத்தே சென்று சேர்ந்தாற்போலத் தன்னுணர்வாற் 
கூர்த்தறிந்து பார்த்துப் பகைவரது காவலமைந்த சிறைக் 
களத்து வலிய மதிலைத் தாண்டிப் புறத்தே நின்ற 
வாட்படை வீரரையெல்லாம் ஓட்டிப்போய்ப் பகைவர்க்கு 
அச்சத்தை விளைக்குந் தன்னரசவுரிமையை முறையே 
பெற்றும் , அங்கனம் பெற்ற அவ்வளவில் உள்ளம் மகிழ் 
தல் பெறானாய்ப் பின்னும் மண்கொளல் வேண்டுமென் 
றெழுந்த நசையால் , பகைவருடைய காவலமைந்த அரண் 
களை அழித்துக் கதவைக் குத்தி யேந்தின மருப்பின தாய்ப் 
பகைவாது முடிசூடிய பெருந்தலையை உருட்டும் முன்றாளில் 
நகங்கள் பொருந்தப்பெற்ற அடிகளையுடைய யானையோடும் 
வடித் தமணிகள் கட்டிய குதிரையோடும் படையெடுத்துச் 
சென்று மாற்றார் தம் படைமறவர் போர்க்களத்து விழவும் 
பெரிய வானத்தின்கட் பருந்துகள் உலாவவும் , தூறு 
படர்ந்த கருங்கற் பாறைபோற் போர்வேண்டி யெழுந் 
தமைக்கு அடையாளமாகப் பூளைப்பூவும் உழிஞைப்பூவுஞ் 
சூடிப் பேயின்கண்ணைப் போன்ற முழங்கும் போர்முரசம் 
அகன்ற பாசறையிலே அதிர்ந்து முழங்காநிற்பச் சென்று 
பகைவர் இடங்கள் பாழாகும்படி அவரை முதற்போரிலே 
தோல்வி பெறச்செய்து , அவ்வளவிற் சினம் மாறாது மேலும் 
போய் அவர் அரண்களை அழித்து நடந்து குளிர்ந்த மருத . 
நிலத்துக் குடிகளைத் துரத்தி என்க . 


( உச 0 - உசதி ) மருதநிலம் பாழ்பட்டமை 


அங்ஙனமெல்லாம் அப் பகைவரூரைப் பாழ்படுத்தின 
மையால் முன்னே வெள்ளிய பூவினையுடைய கரும்பும் செந் 
நெல்லும் நீண்டு கரிய இதழ்க்குவளையொடு நெய்தற்பூவுங் 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


வந்து 


கலந்து முதலைகள் செருக்கித் திரிந்த இடம் அகன்ற செழும் 
பொய்கைகளெல்லாம் , இப்போது 

கொழுந் தண்டுகளை 
யுடைய அறுகும் கோரைப்புற்களும் அடர்ந்து நீர் அற , 
இவ்வாறே வயலும் வாவியும் வேறுபாடின்றித் தந்தன்மை 
திரிந்திட , அறுப்புள்ள கொம்புகளையுடைய புல்வாய்க்கலைக 
ளொடு மான் பிணைகள் ஆண்டுத் துள்ளிவிளையாடும் பாழ் 
இடமாயின . 

( உசசு - 2. நிக ) அம்பலங்கள் பாழ்பட்டமை 
தாம் தம் பகைவர் மகளிரைச் சிறையாகக் கொண்டு 
வந்தமையின் , அம் மகளிர் நீருண்ணும் துறையிலே முழுகி 

மாலைப்பொழுதிலே கொளுத்திய விளக்கினை 
யுடைய தாய் மலர் அணியப்பட்ட மெழுகின இடத்திலே 
ஏறிச்சென்று உள்ளூரார் பலர் தொழுதுசெல்லவும் , வெளி 
யூரினின்று புதியராய் வந்தார்தொழுது தங்கவும் அமைக்கப் 
பட்ட அருட்குறி நிறுத்திய அம்பலங்களெல்லாம் தங்கண் . 
நின்ற பருத்த தூண்கள் சாயும்படியாக உராய்ந்து களிற்றி 
யானை யொடு பிடியானையுங் கூடியிருக்கும் இடமாயின என்க , 

( உடுஉ - உ +0 ) மன்றம் பாழ்பட்டமை 
மிக்க விலையினையுடைய நறியமலர்களைத் தூவித் 
தெருவில் நின்று அறிவுவாய்த்தலையுடைய கூத்தர் 
முழவுக்கு இசைய முறுக்கின நரம்பையுடைய யாழிசை 
கேட்கும் பெரிய திருவிழாக்கள் இல்லையாய்ப்போன அச்சம் 
மிகுந்த மன்றங்கள் சிறிய பூக்களையுடைய நெருஞ்சிப் 
பூண்டும் அறுகம்புல்லும் பம்ப அழன்ற வாயினையுடைய 
நரிகள் ஊளையிடவும் , அழுங்குரலாய்க் கூப்பிடும் கூகைக 
ளொடு கோட்டான்களுமிருந்து எதிர் கூவவும் , தொகுதி 
கொண்ட ஆண்பேய்களொடு மயிரை அவிழ்த்துத் தொங்க 
விட்டு இருந்து பிணத்தைத் தின்னும் பெண்பேய்கள் 
கூடவும் ஆயின என்க . 


பொருட்பாகுபாடு 


. 


உசுக - உசு அ ) நகர் பாழ்பட்டமை 
வளைந்த கால்களாய்க் கட்டப்பெற்ற நீண்ட மாடத் 
தின் றலைக்கடையிற்சென்று நெருங்கி விருந்தினர் இடையறா 
துண்டும் 

குறையாத பெருஞ்சோற்று வளம் நிரம்பிய 
அடுக்களை வாய்ந்து ஒளிபொருந்திய சுவர்களமைந்தவான 
நல்ல இல்லங்களின் உயர்ந்த திண்ணைகளின் மேலிருந்து 
பைங்கிளி இன்சொல் மிழற்று தற்குக் காரணமான பால் 
நிறைந்த செழுவிய நகரம் , செருப்பிட்ட அடியினையுடைய 
ராய்த் துடியொலிப்பத் திரண்டுசென்று வளைந்த வில்லை 
யுடைய வேடர் கொள்ளை கொண்டு உண்டுவிட்டமையி னா 

லே 
உணாவின்றி வறிதாய்ப் போன நெற்கூடுகளின் உள்ளிருந்து 
வளைந்த வாயினையுடைய கூகைகள் நண்பகற் காலத்துங் 
குழறும்படி யாயிற்று . 
( உசுக - உ ++ ) கரிகாற்பெருவளத்தான் வெற்றித்திரு 

இங்ஙனமெல்லாம் புகுதற்கு அரிய காவலமைந்த 
மதில் சூழ்ந்த பகைவர் ஊர்களையெல்லாம் பெரும்பாழ் 
செய்தும் அதனாலும் அவர்மேற்கொண்ட செற்றம் தணியப் 
பெறானாய்த் தெய்வத்தன்மை பொருந்தியவனாதலின் இவன் 
மலைகளையெல்லாம் கல்லுவன் , கடலைத் தூர்ப்பன் , வானை 
விழச்செய்வன் , காற்றை இயங்காமல் விலக்குவன் என்று 
இவ்வாறெல்லாம் உலகத்தாரெல்லாரும்மீக்கூறும்படி தான் 
நினைத்தவற்றை அந் நினைத்தவாறே துறைபோக முடித்தல் 
வல்லவனாகலின் , ஒளிநாட்டார் பலரும் வந்து தாழ்ந்து 
ஒடுங்கவும் , பழைய அருவாள நாட்டினரசர் அவன் ஏவிய 
தொழிலைச் செய்தற்கு அவன்சொற் கேட்பவும் , வடநாட்டி 
லுள்ள ஆரிய அரசர் வாடவும் , குடநாட்டிலுள்ளார் மன 
வெழுச்சி குன்றவும் , பாண்டியன் வலிகுறையவுஞ் சீறி , 

நிலைபெற்ற மதிலைக் கைப்பற்றும் 
முடைத்தாய் வலிய தாளினையுடைய யானைப்படையும் 


மன்னர் தம் 


மது 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


மரத்தாற் சிறந்த வலிமையும் வாய்ந்தவனாய்ச் சினத்தாற் 
சிவந்த கண்களால் வெகுண்டு பார்த்துப் , புல்லிய இடைய 
அரசரது கால் அழிந்துபடவும் , இருங்கோவேள் சுற்றத் 
தார் கெடவும் , காட்டையெல்லாம் அழித்து நாடாக்கிக் , 
குளங்கள் அகழ்வித்துப் பலவளங்களும் பெருகச்செய்து , 
விளங்கும் மாடத்தினையுடைய உறையூரை 

விடுத்து , 
ஆண்டுக் கோயில்களையுங் குடிகளையும் நிலைபெறச் செய்து 
சிறுவாயிலும் பெருவாயிலும் அமைத்து , மதில்களில் அம் 
பெய்யும் குருவித் தலைகடோறும் அம்புக் கட்டுகளைப் 
பொருந்த வைத்துப் , பகைவர் யாவராயினும் அவரொடு 
பொருதற்கு நேர்ந்துள்ளேமென வஞ்சினங் கூறிப் , 
பின் அதனினின்றும் பிறழமாட்டேமென்னும் உறுதியுடை 
மையினாலே முதுகுகாட்டிப் போகாது வீரத்திருமகள் என் 
றும் நிலைபெற்ற பெரிய மதிள் மின் போல் ஒளிவீசுதலால் , 
இவனைப் பணிதற்கு வந்த வாரிறுக்கின முழவினையுடைய 
மற்றை அரசர் தம் ஒளிமழுங்கப் பெற்றாராய்ப் , பின் இவன் 
அருணோக்கத்திற்குத் தக்காராகல்வேண்டி இவனைப் பணித 
லால் அவர் முடிகளிற் குயிற்றிய மணிகள் உரிஞ்சிய மிக்க 
வலியினையுடைய வீரக்கழல் கட்டின காலினையும் , பொற் 
றொடி யணிந்த தன் புதல்வர் ஓடி விளையாடவும் தொழில் 
முற்றுப் பெற்ற அணிகலங்கள் அணிந்த தன் மனைவிமாரின் 
முகிழ்த்த கொங்கைகள் தழுவவும் செஞ்சந்தனக் குழம்பு 
கலந்த மார்பினையும் , ஒள்ளிய பூண்களையும் உடையனாய்ச் 
சிங்கவேற்றை யொத்துப் பகைவர்க்கு வருத்தத்தை விளைக் 
ஆர் வலியினனான கரிகாற் பெருவளத்தான் என்க . 
( உ ++ - 10 க ) முன் கருக்கொண்ட இப் பாட்டின் 

பொருள் முடிபு 
இப் பெற்றியனான அவ் வேந்தன் பகைவர்மேல் 
ஓர்சிய வேலைக்காட்டினுங் கொடிய தாயிருந்தது யாம் 


பாலை 


சஎ 


போ தற்கு எழுந்த கானகம் ; இவள் அகன்ற மெல்லிய 
தோள்களோ அவன் செங்கோலினுங் குளிர்ந் தவாயிருக் 
கின்றன என்க . 


பாலை 


பாலையென்பது பிரிதலும் 

பிரிதல் 

நிமித்தமும் 
உணர்த்தும் அகஒழுக்கமாம் . தன்மனக்கினிய காதலியை 
மணந்து கொண்டு தலைமகன் இல்லிருந்து இல்லறம் நடாத் 
துங்கால் , வேற்று நாட்டிற் சென்று பொருடேடலைக் கருதித் 
தன் மனைக்கிழத்தியைப் பிரிந்து போ தற்குக் குறித்தவழி , 
அக் குறிப்பினை அறிந்த அவன் காதலி அவனைப் பிரிதற்கு 
ஆற்றாளாய் மிக வருந்தாநின் றனள் . அவ் வருத்தத்தைக் 
கண்டு அவளைப் பிரியப்பெறானாய்த் தன் நெஞ்சை நோக்கி , 
“ முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் , வாரிருங் கூந்தல் 
வயங்கிழை யொழிய , வாரேன் வாழிய நெஞ்சே " என்று 
கூறித் தான் செல்லுதல் தவிர்ந்தான் . இங்ஙனஞ் செலவு 
தவிர்ந்தது இப்போது ஆற்றாளான இவளைப் பலதிறத்தா 
னும் அறிவுறுத்தி ஆற்றிப் பின் பிரிதற் பொருட்டேயாம் . 
ஆகவே , இப்போது தான் பிரிதலை யொழிந்தது பின் பிரிந்து 
போதற்குக் காரணமாகையால் இப் பாட்டுப் பிரிதல் 
நிமித்தத் தின்கண் வந்த பாலையொழுக்கத்தை விளக்குவ 
தாயிற்றென்க . இதனை ஆசிரியர் தொல்காப்பியனுர் ,, 

“ செலவிடை யழுங்கல் செல்லாமை யன்றே 

வன்புறை குறித்த றவிர்ச்சி யாகும் ” 
என்று கூறியவாற்றானுங் காண்க . 


1. பொருளதிகாரம் , கற்பியல் , சச 


ரு . வாகை 


பாலை என்னும் மக்கள் அக ஒழுக்கத்தைக் கூறுகின்ற 
இப் பாட்டின்கண் அவரது புற ஒழுக்கமுங் கூறல் வேண் 
டின் அப் பாலையென்னும் அகவொழுக்கத்தோடு இயை 
புடைய வாகை என்னும் புறவொழுக்கமே கூறற்பாற்றாம் ,. 
என்னை ? 

" வாகை தானே பாலையது புறனே " என்றார் 
ஆசிரியர் தொல்காப்பியனாராகலின் என்க . 

அவை இரண் 
டும் அங்ஙனம் இயைபுடையவா றென்னையெனின் , வாகை 
என்பது ஒருவர் தம் திறத்தினை ஏனையோரின் மிக்குத் 
தோன்ற விளக்கு தலாம் ; எனவே , இஃது ஒருவர்க்கு உள 
தாம் வெற்றி என்னும் புறவொழுக்கத்தை உணர்த்துவ 
தென்பது இனிது பெறப்படும் . பாலை என்பதுங் காதற் 
கிழமையிற் சிறந்த தன் காதலிபாற் சென்ற அன்பின் 
வழியே ஒழுகி அவளிடத்தே தங்கியிராது , இல்லற வாழ்க் - 
கையினை இனிது நடப்பித்தற்கு இன்றியமையாது வேண் 
டப்படும் நன்பொருள் திரட்டு தற்பொருட்டு அவள்மேற் 
சென்ற அன்பினை அடக்கி வெற்றிகண்டு தலைமகன் பிரிந்து 
போதலை உணர்த்துவதாம் . ஆகவே , அகத்தே நிகழும் 
அன்பை வெற்றிகாணும் பாலை யும் , புறத்தே நிகழும் பகை 
வர் மறத்தை வெற்றிகாணும் வாகை யுந் தம்முள் ஒப்புமை 
யுடையவாதல் தெற்றெனப் புலப்படும் 


இனித் தன்காதலிமாட்டுச் சென்ற காதலை அடக்கிப் 
பிரிதற்கு எழுந்த தலைவன் அவள் மிக வருந்துதல் கண்டு 
இரங்கி அவளை ஆற்றுதற்குத் தங்கிய பாலை ஒழுக்கத்தைக் 
கூறும் இப் பாட்டின்கண் வாகை என்னும் புற ஒழுக்கம் 
யாண்டுக் கூறப்பட்டதெனிற் காட்டுதும் : கரிகாற்சோழன் 
தன் இளம் பருவத்தே பகைவர் இட்ட சிறைக்களத்தில் 


பாட்டின் வரலாறு 


இருந்தபோது , அவரை வெல்லும் வகையெல்லாம் நினைந்து 
பார்த்துப் பின் அச் சிறைக்களத்தினின்றும் அஞ் 
சாது தப்பிப்போய்த் தன் அரசவுரிமையினைக் கைப்பற்றிக் 
கொண்டு அப் பகைவர்மேற் சென்று அவரை யெல்லாம் 
வென்று அவர் நாடு நகரங்களை அழித்து வெற்றி வேந்த 
னாய்ச் செங்கோல் ஓச்சினமை இருநூற்றிருபத்தோராம் 
அடிமுதற்கொண்டு இருநூற்றுத் தொண்ணூற் றொன்ப 
தாம் அடிகாறும் இனிது விரித்துக்காட்டினாராகலின் பாலை 
யோடு இயைபுடைய வாகை என்னும் புறத்திணையும் 
உருத்திரங்கண்ணனார் என்னும் நல்லிசைப் புலவரால் 
ஈண்டுச் சொல்லப்பட்ட தென்க . 


சு . பாட்டின் வரலாறு 


இனி , இப்பாட்டின் வரலாற்றைப் பின்வருமாறு உய்த் 
துணர்ந்துகாட்டல் இழுக்காது.இதனை யியற்றிய நல்லிசைப் 
புலவரான உருத்திரங்கண்ணனார் தம் ஆருயிர்க் காதலி 
யொடு மருவியிருந்து இல்லறம் நடாத்துகின் றுழி அவர் 
தமக்குள்ள பொருள்வளஞ் சுருங்க வறுமை வந்து நலிவ 
தாயிற்று . அவ் வறுமை நோயினைக் களைந்து விருந்தோம்பி 
வாழ்தற்கு இன்றியமையாது வேண்டப்படும் பொருள் 
பெறற் பொருட்டுக் கரிகாற்சோழனிடத்துப் போதற்குக் 
கருதினார் . அக் கருத்தறிந்த அவர் அருமை மனைவியார் 
அவரைப் பிரிதற்குச் சிறிதும் பொருந்தாராய் வருந்தினார் . 
அவ் வருத்தங் கண்டு பிரிதலைத் தவிர்ந்த அவ்வாசிரியர் 
தாம் கரிகாற்சோழன்பாற் போதற்குக் கருதினமையும் , 
அது தெரிந்து தம் மனைவி வருந்தினமையும் , அவள் ஆற் 
றாமையினைத் தணித்துப் பின் ஒருகாற் பிரிதற்பொருட்டுப் 
போகாது தவிர்ந்தமையும் இனிது விளங்க நலமுறவுரைத் 

ப . ஆ. 


கு 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


துத் , தாம் சோழ வேந்தனிடத்துப் பரிசில் பெற வேண்டி 
னமையும் “ முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் எனக் 
குறிப்பால் அறிவித்து , அக் கரிகாற் சோழ மன்னற்குரிய 
அரிய பெரிய வெற்றித் திறங்களெல்லாம் நடந்தவாறே 
மொழிந்து இவ்வருமைத் திருப்பாட்டை அருளிச் செய்த 
னர் . இங்ஙனம் இயற்றிய இவ்வருந் தமிழ்ச் செய்யுளைப் 
பின்னொருகால் இவர் அச் சோழ வேந்தன்பாற் சென்று 
காட்ட அவன் இவர் செய்யுளின் சொற்சுவை பொருட் 
சுவைகளை மிக வியந்து இவர்க்குப் பதினாறு நூறாயிரம் 
பொன் பரிசிலாக வழங்கிச் சிறப்புச் செய்தான் ; இது 
" தழுவு செந்தமிழ்ப் பரிசில் வாணர்பொன் பத்தொடாறு 
நூறாயிரம் பெறப் , பண்டு பட்டினப் பாலைகொண்டதும் ” 
என்னுங் கலிங்கத்துப்பரணிச் செய்யுளால் அறியப்படும் . 


எ . ஆக்கியோன் வரலாறு 


இனி இவ்வருமைத் திருப்பாட்டை அருளிச் செய்த 
நல்லிசைப் புலவரான உருத்திரங்கண்ணனார் கடியலூரிற் 
பிறந்தவரென்பது இவர் பெயர் அவ்வூர்ப் பெயரொடு 
புணர்த்துக் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்று 
வழங்குமாற்றால் அறியப்படும் . இவர் பண்டைக்காலத் 
தமிழ்மக்களில் அந்தணர் குடிக்கு உரியாரென்பது , தொல் 
காப்பியம் மரபியலிற் பேராசிரியர் “ஊரும்பெயரு முடைத் 
தொழிற் கருவியும் , யாழுஞ் சார்த்தி யவையவை பெறுமே " 
என்னுஞ் சூத்திரவுரையில் “ உறையூர் ஏணிச்சேரி முட 
மோசி , பெருங்குன்றூர்ப் பெருங்கௌசிகன் , கடியலூர் 
உருத்திரங்கண்ணன் என்பன அந்தணர்க்குரியன என்று 
உரை கூறியவாற்றால் தெளியப்படும் . 


ஆக்கிபோன் வரலாறு 


நக 


இனி , இவர் இன்ன சமயத்தைக் கைக்கொண்டு ஒழு 
னாரென்பது செவ்வனே பெறப்படவில்லை . இவ்வாசிரியர் 
தாம் இயற்றிய பெரும்பாணாற்றுப்படையில் “ காந்தளஞ் 
சிலம்பிற்களிறுபடிந் தாங்குப் , பாம்பணைப் பள்ளியமர்ந்தோ 
னாங்கண் என்று கூறினாராகலின் இவர் வைணவ சமயத் 
தைப் பின்பற்றி ஒழுகினா ரென்னாமோ எனின் ; காஞ்சி 
நகரத்திற் செங்கோல் ஓச்சிய தொண்டைமான் இளந்திரை 
பயன் என்னும் வேந்தன்பாற் சென்று பரிசில் பெறும்படி 
பாணரை ஏவிப் பாடுமிடத்து , அவன் அரசு வீற்றிருந்த 
அக் கச்சி நகரத்தில் திருக்கோயில் கொண்ட திருமாலையும் 
வழிபட்டுச் சென்மின் என்று அப் பாணரை நோக்கிக் 
கூறிய தன்றி , இவர் திருமாலை வழிபட்டு வந்தனரென்பது 
அதனாற் சிறிதும் பெறப்படாமையின் அங்ஙனங் கூறுதல் 
பொருந்தா வுரையாமென்க . அக் கச்சி நகரத்திற் சிவ 
பிரான் கோயிலும் இருப்ப அதனை விடுத்துத் திருமால் 
கோயிலையே இவர் மிக்கெடுத்துக் கூறியவா றென்னை 
யெனின் ; தொண்டைமான் இளந்திரையன் என்னும் அச் 
சோழ மன்னன் 

திருமால் குடியிற் றோன்றினோனென 
இருநிலங் கடந்த திருமறு மார்பின் , முந்நீர் வண்ணன் 
புறங்கடை யந்நீர்த் , திரை தரு மரபி னுரவோ னும்பல் ” 
எனும் பெரும்பாணாற்றுப்படையடிகளிற் கூறினாராகலின் , 
அவ் வேந்தன்பாற் போம் பாணர்க்கு அவன் தன் குடித் 
தெய்வமாய் வழிபடுந் திருமாலைத் தொழுது செல்க வென 
அறிவுறுத்தருளினாராகலின் அது கடாவன்றென மறுக்க . 
இங்ஙனமன்றித் திருமாலைக் கூறினமையானே இவர் 

மெனின் , கருவி லோச்சிய கண்ணகன் 
எறுழ்த்தோட் , கடம்பமர் நெடுவேள் என்று முருகக் 
கடவுளையுங் கூறினாராகலின் இவர் சைவ சமயத்திற்குரிய 
ராம் போலுமென எதிர்மறுத் துரைப்பார்க்கு இறுக்க 


வைணவரா 


கே 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


லாகாமையின் அங்ஙனங் கூறுதல் வழுவுரையா மென்க . 
இவ்வாற்றால் இவர் இன்ன சமயத்தவர் எனத் துணிபுரை 
விரித்தற்கு வலிய சான்றின்மை காட்டப்பட்டதாகலின் 
இவர் சமயம் இதுவென்பது துணியப்படாது போலுமென்க 

அற்றாயினும் , இவரது பெயரின் றன்மையை உற்று 
நோக்குமிடத்து இவர் சைவசமயத்திற்குரியார் என்பது 
புலப்படுகின்றது . உருத்திரங்கண்ணனார் என்னுஞ் சொற் 
றொடர் உருத்திரனுக்குக் கண்போற் சிறந்த இளைய பிள்ளை 

முருகக் கடவுளைக் குறிப்பதொன்றாம் . 
சமயந் தழீ இயொழுகுங் குடியிலுள்ளாரே அப் பெயரிட்டு 
வழங்குதல் மரபாய்ப் போ தரக் காண்டலின் , இவ்வாசிரியர் 
சைவசமயத்திற்குரியராம் போலுமெனக் கூறல் இழுக்காது . 


யாரான 


சைவ 


அ . பாட்டுடைத் தலைவன் 


இனி இப் பாட்டுடைத் தலைவனான சோழன் கரிகாற் 
பெருவளவன் இற்றைக்கு ஆயிரத்துத்தொளாயிர ஆண்டு 
களுக்கு முன் சோழநாட்டின் தலைநகரான காவிரிப்பூம் 
பட்டினத்திற் செங்கோலோச்சினான் . இவன் 

கிறித்து 
பிறந்த முதல் நூற்றாண்டின்கண் அரசுரிமை பெறலாயினா 
னென்பதும் , மதுரை மாநகரிற் கடைச்சங்கமும் இவன் 
காலத்தேதான் நிரம்பப் பொலிவுபெற்றிருந்த தென்பதும் 
யாம் ழுதிய மாணிக்கவாசகர் காலம் என்னும் நூலில் 
இனிது விளங்க விரித்துக் காட்டப்பட்டன . அவையெல் 
லாம் ஈண்டெடுத்துக் காட்டலுறின் இது வரம்பின்றிவிரியு 
மாகலின் ஆண்டுக் கண்டுகொள்க . கடைச்சங்கத்தாராற் 
றொகுக்கப்பட்ட பத்துப்பாட்டுக்களில் இரண்டு பாட்டுக்கள் 
இயற்றிய ஆசிரியர் உருத்திரங் கண்ணனாரும் ஆயிரத்துத் 


பாட்டுடைத் தலைவன் 


ருங 


தொளாயிர ஆண்டுகளுக்கு முற்பட்டவரென்பதும் இதனால் 
விளங்கற் பாலதே யாம் . 

இனி , இச் சோழமன்னன் தான் இளைஞனா யிருந்த 
காலத்துப் பகைவராற் பற்றப்பட்டுச் சிறைக்களத்தே யிடப் 
பட்டானென்பதூஉம் , பின் அச் சிறைக்களத்தினின்றுந் 
தப்பிப்போய்த் தன் அரசுரிமையினை எய்திப் பின்பு அப் 
பகைவர்மேற் படையெடுத்துச் சென்று அவரையெல்லாம் 
வென்றானென்பதூஉம் இப் பட்டினப்பாலையின் இறுதிப் 
பகுதியால் நன்கு புலப்படுகின்றன . 

இன்னும் இவன் இளைஞனாயிருந்தபோது ஒருகால் 
இவன் பகைவர் இவனைக் கொல்லும்பொருட்டு இவனிருந்த 
இல்லத்தைத் தீக்கொளுவ , இவன் அதற்கு அஞ்சாது அத் 
தீயினடுவே போய் அப்பாற்பட்டு உயிர்பிழைத்தானென் 
பதும் , அங்ஙனம் அத் தீயைக் கடந்து செல்லுங்கால் 
இவன் கால் கரிந்துபோயினமையற்றியே இவன் கரிகாற் 
சோழனென்னும் பெயர் பெறுவானாயின 

னென்பதும் , 
வன் தன் அரசுரிமையினை 

அரசுரிமையினை எய்துங்கால் இவன் றன் 
அம்மானான இரும்பிடர்த்தலையார் என்னும் நல்லிசைப் 
புலவர் இவற்குப் பெருந்துணையாயிருந்தன ரென்பதும் , 
இவன் 

சேரமான் பெருஞ்சேரலா தெனொடு வெண்ணி 
யென்னும் ஊர்ப்புறத்தே போர்செய்து வெற்றிகொண்டா 
னென்பதும் , அங்ஙனம் போரியற்றுங்கால் அச் சேரலாத 
னுக்குத் துணையாய் வந்த பாண்டியன் ஒருவனையுந் தோல்வி 
பெறச் செய்தானென்பதும் , பின்னொருகால் இமயமலை 
வரையிற் சென்று ஆரியவ ) சரை யெல்லாம் வென்று அம் 
லைக்குவட்டின்மேல் தன் புலிக்கொடியை நாட்டினா னென் 
பதும் , இருங்கோ வேளின் வழிவந்த சுற்றத்தார்க்கு இவன் 
பெரும் பகைவனென்பதும் , இவன் தமிழ்ப்புலவர்களை 
மிகவும் பாதுகாத்து வந்தமையால் அவர்களாற் பெரிதும் 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


நன்கு மதிக்கப்பட்டு வந்தானென்பதும் பழயொழி , பொருந 
ராற்றுப்படை , புறநானூறு முதலிய நூல்களால் இனிது 
விளங்குகின்றன . 


பாட்டின் நலம் வியத்தல் 


இனி , இப்பாட்டின்கண் உள்ள பொருளமைதியின் 
நலத்தைச் 

சிறிது 

ஆராய்வாம் . ஒரு பாட்டின் கண் 
அமைந்த பொருளுக்கும் அதனைவிட்டுத் தனியே கிடந்த 
பொருளுக்கும் வேறுபாடு பெரிதாம் . தனியே கிடந்த 
பொருள் அறிவுக்குப் புலப்படும் அவ்வளவேயன்றி வேறு 
இன்பம் பயப்பதன்றாம் . பாட்டின்கண் அமைந்தபொருளோ 
அறிவிற்குப் புலப்படுவதுடன் நம் மனநினைவின் உணர்ச் 
சியை எழுவித்து இன்பம் பயப்ப தொன்றாம் . 

தான்றாம் . திங்கள் 
வானில் விளங்குகின்றதென்று ஒருவன் உரைத்தால் 
அவ்வுரை நம் அறிவுக்கு ஒருண்மையை அறிவிக்கும் . அவ் 
வளவேயன்றி அதன்மேற் றருவது சிறிதுமில்லையன்றோ? 
அவ்வாறன்றிக் , 


கொழுந்தா ரகைமுகை கொண்டலம் 

பாசடை விண்மடுவில் , 
எழுந்தார் மதிக்கமலம் எழில்தந்தென 
என்னுந் திருச்சிற்றம்பலக் கோவையார் திருப்பாட்டை 
ஒருவர் உரைப்பக் கேட்டால் , விரிந்த நீலவானம் என்னும் 
நீர்மடுவில் முகிற்குழாமாகிய பச்சிலை பரவியிருப்ப இடை 
யிடையே வான்மீன்க ளாகிய வெண்டாமரை 

ளாகிய வெண்டாமரை முகைகள் 
நிறைந்து விளங்க அவற்றின் நடுவில் முழுவெண்டிங்களாகிய 
ஒரு வெண்டாமரை அலர்ந்து அழகுடைத் தாய்த் தோன்று 
கின்றது என்னும் அச் செய்யுட்பொருள் நம் அறிவுக்கு 


பாட்டின் நலம் வியத்தல் 


புலனாதலொடு நம்மன நினைவின் உணர்வினையும் எழுவித்து 
இன்பந் தரு தல் கண்டாமன்றே ? மற்று இங்ஙனம் இன்பம் 
பயத்தல் அச் செய்யுட்பொருளுக்கு மட்டும் எவ்வாறு 
பொருந்துவ தாயிற்று என்று நுணுகிப்பார்க்குமிடத்து , 
இராக்காலத்தே முழுநிலவுடன் காணப்பட்ட அவ்வானின் 
தோற்றத்தை நிலத்தின்கண்ணுள்ள ஒரு மடுவின்றோற்றத் 
தோடு ஒப்பதாகவைத்துக் காட்டினமையால் அதற்கு அவ் 
வின்பம்விளைக்கும் ஆற்றல் பொருந்தலாயிற்றென்பது நன்கு 
புலனாம் . ஆகவே , பாட்டின்கட் சொல்லப்படும் பொருளுக்கு 
இசைந்த வேறொரு தோற்றத்தினை எழுப்புதல் செய்யு 
ளியற்றும் நல்லிசைப்புலவர்க்கு மட்டும் வாய்ந் ததொரு 
திறமாம் . இங்ஙனம் அவர் செய்யும் செய்கைத் திறத்தினையே 
இலக்கண நூலார் , உவமை , உருவகம் எனவேறுபெயரிட்டு 
வழங்குவர் . பொருள்களைக் கிடந்தவாறே சொல்லிக் 
கொண்டுபோம் நெறி தன்மைநவிற்சி எனவும் , அங்ஙனஞ் 
சொல்லிப்போதற்கு இடையிடையே உணர்வு சலியாமைப் 
பொருட்டுச் சுவைவேறுபடுத்தி அப்பொருளோடு இயைந்த 
பிற பொருட் டோற்றத்தை எழுப்புநெறி உவமை உருவகம் 
எனவும் பெயர்பெறா நிற்கும் . 

இன்னும் இவ்வுவமை உருவகம் முதலியவற்றின் 
வேறாகப் பிறர் ஆயிரம் புனைந்துரைகள் கூறினாராயினும் 
அவையெல்லாம் இவ்வுவமை உருவகம் என்னும் இரண்டிலே 
யடங்கும் . தம்மாற் கூறப்படும் பொருள்களின் வழியே 
அறிவு செல்லுங்காற் , புலவர்க்கு இயற்கையாய்த் தோன் 
றும் ஒப்புமைகள் உவமைஉருவகம் என்னும் இவ்விரண்டே 
யாகலின் , இவ்வியற்கை நெறி திறம்பி மிகவும் இடர்ப்பட்டுப் 
பலப்பலவான புனைந்துரைக ளெல்லாம் அமைத்துப் பொரு 
ளுண்மை திரித்துக் கற்பார் தம் மன உணர்வைச் சிதைக் 
கும் பிறரெல்லாம் புலவரெனப்படுதற்குச் சிறிதும் உரியர் 


ருசு 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


ஆகார் என்பதூஉம் , அவரான் அமைக்கப்படும் அவ்வணிக 
ளெல்லாம் வெற்றாரவார வெறும் போலிகளேயா மென் 
பதூஉம் 

உண்மை யறிவுடையார்க்கெல்லாம் இனிது 
விளங்கற்பாலனவேயாம் . இவ்வுண்மை கடைப்பிடித் 
தன்றே ஒப்புயர் வில்லாச் செந்நாவன்மைச் செவ்வறிவுத் 
தெய்வப்பெற்றியாளரான ஆசிரியர் தொல்காப்பியனுர் 
பொருள திகாரத்துள் உவம வியல் என ஒன்றே வகுத்து 
உவமம் ஒன்றையே அணிந்துரையாக வைத்து விளக்கினார் . 
இத் தெய்வ ஆசிரியரொடு திறம்பிப் பிறர் தமக்கு வேண்டி 
யவா றெல்லாம் அணிகளைப் பெருக்கி எழுதினாராயினும் 
அவையெல்லாந் தொல்காப்பியத்தின் முன் தலை தூக்கமாட் 
டாவா யொழிதல் காண்க . 


இனிப் பட்டினப்பாலை யென்னும் இவ்வருமருந் தன்ன 
நூலை எழுதிய உருத்திரங் கண்ணனார் என்னும் நல்லிசைப் 
புலவர் இதன்கண் இருபது உவமைகள் காட்டியிருக்கின்றார் . 
இவ்வுவமைகளை ஓரிடத்து ஒருசேரக் கூறாது பொருள்களைக் 
கிடந்தவாறே சொல்லிக்கொண்டு போர்வழி இடை 
யிடையே சுவை வேறுபடுத்திக் கற்பார்க்கு உணர்வெழுச்சி 
உண்டாமாறு அவை தம்மை ஊடே ஊடே இனிதமைத் 
திடுகின்றார் . உருத்திரங்கண்ணனாரும் பொருள்களைக் 
கிடந்தவாறே கூறினராயின் , அதனான் மன உணர்வினைக் 
கவர் தல் ஏலா தாலெனின் ; அற்றன்று , உலகியற் பொருள் 
களில் இயற்கையழகுள்ளனவும் அஃதில்லனவுமென இரு 
பாலன உள . ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் இச்செய்யுட் 
கண் உலகியற் பொருள்களில் அழகாற் சிறந்து மக்கள் 
மனஉணர்வை எளிதிலே கவர்தற் பயத்தவான அரிய 
பெரிய பொருள்களைக் கூறும் வழியெல்லாந் தன்மை 
நவிற்சியும் , அவற்றிடையே இயற்கையழகுப் பொருளின் 
வேறாவன சில வந்தால் , அவற்றை அழகுபெறக் கூறல் 


பாட்டின் நலம் வியத்தல் 


நஎ 


வேண்டி உவமையும் வைத்துரைக்கும் நுட்பம் மிகவும் 
பாராட்டற் பாலதொன்றாம் . 

இனிக் , காவிரிப்பூம் பட்டினத்து உப்பங்கழியில் நெல் 
லேற்றிக் கொண்டுவந்த படகுகள் தறிகடோறும் கட்டப் 
பட்டிருத்தற்கு இலாயத்திலே வரிசையாகக் கட்டப் பட் 
டிருக்கும் குதிரை வரிசையையும் , சுற்றிக் கரை எழுப்பி 
விளங்கும் மலர்ப் பொய்கைகளுக்கு மகமீனாற் சூழப்பட்ட 
பதியினையும் , அங்குள்ள சோறாக்குஞ் சாலைகளிலிருந்து 
பெருகியோடுங் கஞ்சிக்கு யாற்றின் வெள்ளத்தையும் , அக் 
கஞ்சி உலர்ந்து புழுதியாய் மேற்படிந்த அரண்மனை வீடு 
களுக்கு வெண்ணீற்றிற் புரண்டெழுந்த களிற்றியானைகளை 
யும் , கடற்கரையின் மேட்டுக் குப்பத்திலே உள்ள வலிய 
செம்படவர் கரடிக்கூடத்தில் ஒருவரோடொருவர் பிணைந்து 
மற்போர் புரிதலுக்கு நீலவானில் வலப்புறமாய்ச் சுழன்று 
• வான்மீன்களொடு கலந்து செல்லுங் கோள்களையும் , அச் 
செம்படவர் தம்முடைய 

குடிசை வீடுகளில் தூண்டிற் 
கோலையும் மீன் இடும் புட்டிலையுஞ் சார்த்தி வைத்திருத் 
தற்குப் போர்க்களத்திலிறந்த மறவனுக்கு நிறுத்திய 
கல்லின் எதிரிலே ஊன்றிய வேலையுங் கேடகத்தையும் , 
அவர் தம் குடிசை வீட்டு முற்றத்தில் வெண்மணலிலே 
வலையை உலர வைத் திருத்தற்கு நிலவின் 

இடையிலே 
சேர்ந்த இருளையும் , செக்கச் சிவந்த நீரையுடைய காவிரி 
யாறு கடலொடு கலத்தற்குக் கரியமலையைச் 

கரியமலையைச் சேர்ந்த 
செக்கர் வானையும் தாயின் கொங்கையைத் தழுவிக் 
கிடந்த மகவையும் , சுங்கச் சாவடியிலுள்ள காவலாளர் 
இரவும் பகலும் ஒழியாது தங்கடமை செய்திருத்தற்குக் 
கதிரவன் றேரிற் பூட்டப்பட்டு இடையறாது செல்லும் 
குதிரையையும் , மரக்கலத்தில் வந்த சரக்கைக் கடலினின்று 
கரையிலேற்று தற்கும் கரையிற் கிடந்தவற்றைக் கடன்மேற் 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


கப்பலி லேற்று தற்கும் முகில் கடலில் முகந்த நீரை மலையிற் 
பொழிதலையும் அங்ஙனம் மலையிற் பொழிந்த நீர் 

பின் 
கடலிற் சேறலையும் , கடற்கரையிற் பண்டசாலை முற்றங் 
களிலே அடுக்கிக் கிடக்கும் மூட்டைகளின்மேல் ஆண் 
நாய்களும் ஆட்டுக் கிடாய்களும் ஏறிக் குதித்து விளையாடு 
தற்கு மலைப் பக்கங்களிலே ஏறிக் குதிக்கும் வருடை 
மான்களையும் , மாதர்கள் முருகவேளைத் தொழுதற் பொருட் 
டாகத் தலைமேற் குவித்த தொடிக்கைகளுக்குத் காந்தட் 
செடியின் கணுக்களிற் கிளைத்த கவிந்த முகைக்குலைகளை 
யும் , தெருக்களின் இருபுறத்தும் நாட்டப்பட்ட துகிற் 
கொடிகளுக்கு யாற்றின் இருகரையிலுமுள்ள கரும்பின் 
பூவையும் , காவிரிப்பூம் பட்டினக் கடற்றுறை முகத்தில் 
அசைந்து கொண்டிருக்கும் மரக்கலங்களுக்குக் கட்டுத் 
தறியை அசைக்குங் களிற்றியானைகளையும் வேளாளரது 
நடுவுநிலைமைக்கு நுகத்தடியிற் றைத்த பகலாணியினையு: -- 
கரிகாற்சோழன் இளைஞனாயிருந்த போது பகைவரது சிறைக் 
களத்தில் அடைக்கப்பட்டிருந்தமைக்குக் கூட்டிலடைக்கப் 
பட்ட புலிக்குட்டியினையும் , பின் அவ் வரசிளை ஞன் அச் 
சிறைக் களத்திற் காவலரை யெல்லாங் கடந்து போய்த் தன் 
அரசுரிமையினைக் கைப்பற்றிய தற்குக் குழியில் வீழ்ந்த 
ஆண்யானை அக் குழியினைத் தூர்த்து மேலேறிப்போய்த் 
தன் பெட்டையானையைச் சேர்ந்த தனையும் , போர்க்கடை 
யாளமான பூளைப்பூவும் உழிஞைப்பூவுஞ் சூடிவந்த படைக் 
குக் குற்றுச்செடி . பம்பிய கருங்கற் பாறையினையும் , போர் 
முரசின் வாய்க்குப் பிதுங்கின பேயின் கண்ணையும் ஆசிரியர் 
உருத்திரங்கண்ணனார் ஆண்டாண்டு உ.வமைகூறி இப் 
பாட்டை மிகவும் திறம்பட அமைத்தது காண்க . 

இன்னும் இவர் உலகியற் பொருள்களைக் கிடந்தவாறே 
வைத்து 

உரைக்குமிடத்தும் , குடகமலையிற் றோன்றி !! 


பாட்டின் நலம் வியத்தல் 


காவிரியாறு சோழனாட்டின்கண் என்றும் நீர் அறாது நிரம் 
பிப் பொன் கொழித்து ஒழுகுதலும் , கழனிகளெல்லாம் 
எப்போதும் விளைந்து கொண்டிருப்பக் கரும்பாலைகளிற் 
கரும்பை நறுக்கிப் பிழிந்து பாகு காய்ச்சுதலும் , எருமைக் 
கன்றுகள் நெற்கூடுகளின் நிழலிலே ஆங்காங்கு உறங்கிக் 
கிடத்தலும் , தென்னை வாழை கமுகு மா பனை மஞ்சள் 
இஞ்சி சேம்பு முதலியன மிகவுங் கொழுமையாய் நெடுக 
வளர்ந்து அடர்ந்திருத்தலும் , சிறு பெண்கள் வீட்டு முற் 
றத்தில் நெல்லுலர வைத்துக் காவலா யிருப்பச் சிறார் சிறு 
தேர் செலுத்தி விளையாடு தலும் , கடற்கரை உப்பங்கழி 
களிலே படகுகள் வரிசையாக நிற்றலும் , கடற்கரையிற் 
கானற் சோலை வளஞ் சிறந்து தோன்று தலும் , மலர்வாவிகள் 
ஏரிகள் அடிசிற்சாலைகள் அரண்மனைகள் மாட்டுக்கொட் 
டில்கள் பௌத்தர் சைனர் மடங்கள் காளி கோயில்கள் 
முதலியன ஆங்காங்கிருத்தலும் , செம்படவர் தம் குப்பங் 
களிலே இறாமீன் சுட்டுத் தின்றும் வயலாமையைப் புழுக்கி 
உ..ண்டும் அடர்பு ஆம்பல் முதலியவற்றின் பூக்கள் சூடியும் 
ஒருவரோ டொருவர் செருக்குற்றுக் கவண்கல் வீச அவற் 
றிற்கு அஞ்சிப் பனைமரங்களிலுள்ள புட்கள் பறந்து போத 
லும் , அச் செம்படவரது புறச்சேரியில் பன்றீகளுங் கோழி 
சளும் உலாவ ஆட்டுக்கிடாய்களும் கௌதாரிப் பறவை 
களும் விளையாட உறைக்கிணறுகள் பல இருத்தலும் , சிறு 
குடிசை வீடுகளினுள்ளே தூண்டிற்கோலும் மீனிடும் புட்டி 
லுஞ் சார்த்திவைக்கப்பட்டிருத்தலும் , அவ் வீட்டு முற்றங் 
களின் மணலிலே வலைகள் உலர் தலும் , அங்குள்ள பரவரும் 
பாத்தியரும் முழுநிலவு நாளிலே சுறாமீன் கொம்பை நட்டுக் 
கடற்றெய்வத்திற்குத் திருவிழாக் கொண்டாடு தலும் , நகரத் 
துள்ள மாந்தர் மேன்மாடங்களிலே யாமத்திற் பலவகையான 
இன்பந்துய்த்து உறங்கினமையால் அவியாதுவிட்ட விள 


-0 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


கங்களைக் கட்டுமரத்தில் மீன்பிடிக்கப்போய் வைகறையில் 
வந்த பர தவர் எண்ணிப் பார்த்தலும் , கடை யாமத்தில் 
அப் பரதவர் கடற்கரை எக்கர் மணலிலே உறங்கித் கிடத் 
தலும் , சுங்கச்சாவடியிற் சுங்கங்கொள்ளுங் காவலர் அள 
விறந்த பண்டங்களையெல்லாம் தம் அறிவால் அளந்து 
பார்த்துச் சோழனுக்குரிய புலி முத்திரையிட்டுப் போக்கித் 
தங்கடமை வழாது செய்தலும் , பண்டசாலை முற்றங்களிலே 
மலைபோல் அடுக்கப்பட்ட மூட்டைகளின் மேல் நாயும் 
ஆட்டுக்கிடாயும் ஏறிவிளையாடுதலும் , நகரத்திலுள்ள மகளிர் 
முருகவேள் திருவிழாவைக் கண்டு தொழுதற் பொருட்டு 
மேல் மாடங்களிற் சாளரவாயிலைப் பொருந்திநின்று கை 
கூப்பு தலும் , அந் நகரமெல்லாம் பல திறப்பட்ட கொடிகள் 
-நாட்டப்பட்டு விளங்குதலும் , பருமாவிலிருந்து வந்த 
குதிரைகள் மலையமாநாட்டிலிருந்து வந்த மிளகு பொதிகள் 
இமயமலையிலிருந்து வந்த பலவகை மணிகள் பொதியமலையி 
லிருந்து வந்த சந்தன அகிற்கட்டைகள் இலங்கைக் கடலில் 
எடுத்த முத்துக்கள் கீழ்க்கடலினின்றுங் 

கொணர்ந்த 
பவளங்கள் கங்கை காவிரி ஈழம் முதலிய விடங்களிலிருந்து 
வந்த உணவுப் பொருள்கள் முதலியனவெல்லாம் கடைத் 
தெருவுகடோறுந் தொகுக்கப்பட்டிருத்தலும் , புலான் மறுத் 
துப் பொய்யாவொழுக்க மேற்கொண்டு வாழும் வேளாளர் 
பலதிறப்பட்டார்க்கும் உதவி புரிதலும் , பலதேயத்தினின் 
றும் வந்த மக்கள் ஒருவரோடொருவர் அளவளாவியுறை 
தலும் , கரிகாற்சோழன் பகைவரிட்ட சிறைக்களத்தி 
னின்றுந் தப்பிப்போய்ப் பின் அப் பகைவர்மேற் படை 
திரட்டி வந்து வந்து அவர் நாடு நகரங்களைப் பாழ்படுத்தின 
மையால் அவருடைய பொய்கைகள் மன்றங்கள் அரண் 
மனைகள் நகரங்கள் முதலியனவெல்லாம் வெறும் பாழாய்க் 
கிடத்தலும் , அங்ஙனம் வெற்றியிற் சிறந்து போந்து தன் 


பாட்டின் நலம் வியத்தல் 


காக. 


நகரத்தில் அத்தாணி மண்டபத்தே அவன் அரசு வீற்றிருக் 
குங்காற் பலதேய மன்னரும் போந்து அவன் மருங்கிருந்து 
அவனே விய தொழில் கேட்டு நிற்றலும் , பகைவர்க்கு 
இன்னனாயினும் தன்னோடொருமையுடையாரிடத்து அவன் 
மிக்க அன்புடையனா யொழுகுதலும் பிறவும் நம் மனக் 
கண்ணெதிரே அரும் பெறல் ஓவியமெழுதிக் காட்டினாற் 
போல் அழகு கனிய 

விள 
ளக்கிக் காட்டியவாறுங் காண்க . 
இங்ஙனம் உலகவியற்கைப் பொருள்களுள்ளும் அழகான் 
மிகச் சிறந்தவற்றையே தெரிந்தெடுத்து அவை தம்மைத் 
தமது நுண்ணறிவால் பொருந்தக்குழைத்துத் தம் அருமைத் 
திருமொழிகளால் நம் நெஞ்சப்படாத்தில் அமைதி பெற 
வரைந்து பட்டினப்பாலை இயற்றிய ஆசிரியர் உருத்திரங் 
கண்ணனாரது நல்லிசைப் புலமை செந்தமிழ்ப் புகழ்மைக்கு 
ஒரு நந்தா மணிவிளக்காமென்க 

இனி, இவ்வாசிரியர் உலக வியற்கைப்பொருட்டோற்றங் 
களை இடையறாது திரிந்துகண்டு வியந்து கழிபெருமகிழ்ச்சி 
யெய்தி வந்தனரென்பது இப் பாட்டின்கட் டெற்றெனப் 
புலப்படுகின்றது . வானம்பாடிப் பறவை மழைத்துளியை 
உண்டு உயிர்வாழுமென்பதும் , குயிற்பறவையுங் தூதுணம் 
புறாவும் தனித் துள்ள காளிகோட்டத்தில் ஒதுங்கியிருக்கு 
மென்பதும் , செம்படவர் சேரியிற் கோழி 
முதலிய புட்களிருக்குமென்பதும் , பாழ்பட்ட 

இடங்க 
ளிலே கூகை கோட்டான்கள் உறையுமென்பதும் இவரால் 
மிகவும் நன்றாகச் சொல்லப்பட்டிருக்கின்ற .T . இன்னும் 
எருமைக்கன்றுகள் மருதநிலத்திற் கிடத்தலும் , களிற்றி 
யானைகள் வெண்ணீற்றிற் புரளலும் , மாடுகள் கொட்டில் 
களில் தொகுதி தொகுதியாக நிற்றலும் , இறாமீன்கள் 
ஆமையிறைச்சிகள் செம்படவரால் தின்னப்படுதலும் , 
பன்றியுங்குட்டிகளும் அவர் சேரியில் மிகுதியாயிருத்தலும் , 


கௌதாரி 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


சுறாமீன் கொம்புகளை அவர் வழிபடுதலும் , நண்டைப் 
பிடித்து ஆட்டு தலும் , மலைப்பக்கங்களில் வருடை என்னும் : 
ஒருவகை மான்கள் துள்ளிக்குதித்தலும் , ஆட்டுக்கிடாய்கள் 
பண்டசாலை முற்றங்களிற்றிரிதலும் , கட்டுத்தறியிற் பிணிக் 
கப்பட்டு நின்ற களிற்றியானைகள் அவற்றை யசைத்தலும் , 
பாதவர் தங் குடிசை வீடுகளில் மீன்கறியும் ஆட்டிறைச்சி 
யும் பொரித்தலும் , குழியில் வீழ்ந்த யானை அக் குழியைத் 
தூர்த்தலும் , பொய்கைகளில் முதலைகள் கிடந்துலாவு 
தலும் , நீர்வற்றிய வாவிகளில் அறல்பட்ட கொம்புகளுடைய 
மான்கள் துள்ளுதலும் அங்ஙனமே சொல்லப்பட்டிருக் 
கின்றன ; மற்றும் நெய்தல் அடம்பு ஆம்பல் தாழை 
வெண்கூ தாளம் காந்தள் கரும்பு பூளை உழிஞை குவளை 
முதலிய பூக்களும் , தெங்கு வாழை கமுகு மா பனை முதலிய 
மரங்களும் , 

மஞ்சள் சேம்பு இஞ்சி புதவம் செருந்தி 
முதலிய செடிகளும் இவராற் புனைந்து கூறப்பட்டிருக் 
கின்றன . இவை தம்மால் இவ்வாசிரியர் உலகவியற்கையினை 
வழாது திரிந்து கண்டு வியக்குமியல் புடையா ரென்பது 
தெற்றெனப் புலப்படுகின்ற தன்றோ ? 

இனி இவர் இயற்றமிழ்வல்ல நல்லிசைப் புலவராத 
லொடு வான நூலினும் வல்லவராகக் காணப்படுகின்றார் . 
இவர் தாம் இயற்கைப் பொருள்களை மொழிந்து செல்லுங் 
கால் அவை தமக்கு வான்மீன் றோற்றங்களை உவமையாக 
எடுத்துக்காட்டுகின்றார் ; மழை பெய்யாது வறத்தற்கு 
வெள்ளி என்னுங் கோள் தன்னிலை திரிந்து தென்றிசைப் 
பக்கமாய்ச் செல்லுதலே காரணமென்கின்றார் ; திங்களைச் 
சூழ்ந்த மகமீனை நீர் நிரம்பிய வாவிக்கும் அதன் கரைக்கும் 
உவமையாகக் 

கூறுகின்றார் ; வான்மீன்களும் கோள்களும் 
ஒன்றோடொன்று விரவு தலை ஒருவரோடொருவர் பிணைந்து 

1. Astronomy . 


பாட்டின் நலம் வியத்தல் 


சாக 


ஆண்டு 
வான் 


மற்போர் இயற்றும் செம்படவர்க்கு உவமையாக எடுக் 
கின்றார் . 

அற்றேல் , அக்காலத்து வான் நூலாராய்ச்சி உண்டோ 
வெனின் ; இற்றைக்கு ஆயிரத்து நானூறு 
கட்கு முன்னிருந்த ஆரியபட்டராற் செய்யப்பட்ட 
நூலிற் பிற்றைஞான்றை வான் நூலாராற் சொல்லப்படு 
கின்ற இந் நிலமண்டிலம் தன்னைத்தானே சுற்று தலும் , 
ஞாயிற்றின் மேலும் திங்களின் மேலும் படும் நிழல்கள் 
நிலமண்டிலத்தின் சாயலா தலும் 

முதலான 

அரிய 
பெரிய உண்மைகள் இனிது விளக்கப்பட்டிருத்தலானும் , 
அவரை அடுத்துத் தோன்றிய வராக மிகிரரால் மேற் 
கோளாகக் கொள்ளப்பட்ட சூரிய சித்தாந்தம் என்னும் 
வான் நூல் மிகப்பழைய தொன்றா தல் அறிவுடையாரால் 
நன்கு துணியப்படு தலானும் பண்டைநாளில் வான் 
நூலாராய்ச்சி மிகுதியாயிருந்ததென்பது தேற்றமாமென்க . 
பண்டைக்காலத்திருந்த தமிழ்ப்புலவர் இலக்கண இலக்கியம் 
வல்லாரா தலோடு ஏனை உண்மை நூற்புலமையும் உடன் 
வாய்ப்பப் பெற்றிருந்தார் . ஒருசாரார் இசைத் தமிழும் , 
பிறிதொருசாரார் நாடகத் தமிழும், மற்றொருசாரார் ஓவிய 
நூலும் , 

வேறொருசாரர் மருத்து நூலும் , பின்னொரு 
சாரார் வான் நூலும் , மற்றை ஒருசாரார் சமய நூலுமாகப் 
பலப்பல பயின்று விளங்கினார் ; அவரவர்க்குச் சிறப்புப் 
பெயர்களாய் அவரவரியற்பெயர்களோடு கூட்டி வழங்கப் 
படும் மருத்துவன் றாமோதரஜர் , மதுரைக் கணக்காயனூர் என்றற் 
றொடக்கத்தனவே இதற்குச் சான்றாமென்க . இன்னும் 
இவை விரிக்கிற் பெருகும் . 

இனி , இவ்வாசிரியர் இப் பாட்டை இயற்றுமிடத்துப் 
பயில்வோருணர்வு சலிப்படையாவாறு 

எவ்விடத்தில் 
1. Dr. Kern . 


சுச 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


எப்பொருளை எவ்வளவு கூறுதல் வேண்டுமோ அவ்வளவே 
கூறிப்போ தலானும் அங்ஙனம் அப்பொருளை அழகுபெறக் 
கூறுமிடத்தும் பயில் வோர் இஃதெங்ஙனம் முடியும் இஃ 
தெங்ஙனம் முடியும் என்று மேன்மேல் அவாய்ச்செல்ல 
அவர்க்கு முடிவுதெரி வேட்கையினை எழுவித்துக்கொண்டு 
போய் இப் பாட்டை முடிக்குமாறு முதலிலேயே இனிது 
விளக்கப்பட்டமையானும் இவர் நுட்பவறிவும் இவர் தம் 
உள்ளத்தின் உணர்ச்சிவலியும் அளக்கற்பாலன 
வென்க . 


க 0 . 


இப்பாட்டின்கட் டோன்றிய பழைய நாள் 
வழக்க வொழுக்க வரலாற்றுக் குறிப்புக்கள் 

இந் நூலுட் பௌத்த சமண்குருக்கள் உறையும் 
மடங்கள் குறிக்கப்பட்டிருத்தலால் , இஃது எழுதப்பட்ட 
காலத்துப் பௌத்தசமண்மதங்கள் நிரம்பவும் பரவியிருந் 
தனவென்பது இனி தறியப்படும் . இந் நூல் எழுதப்படு 
தற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன் செங்கோல் ஓச்சிய 
அசோகன் என்னும் பௌத்தவேந்தன் பௌத்த ஆசிரியர் 
பலரைப் பல திசைகளுக்கும் பல ேதயங்களுக்குஞ் செல 
விடுத்து ஆங்காங்குப் பௌத்தசமய அறவுண்மைகளை 
மிகவிரித்து விளக்கி அவை தம்மை 

நிலைபெறுவித்து 
வந்தானென்பதும் , சேரசோழபாண்டியமன்னர் 

அரசு 
புரிந்த தமிழ்நாட்டிலும் அங்ஙனமே அச் சமயம் நிலை 
நாட்டப்பட்ட தென்பதும் அவ்வசோகமன்னன் செதுக்கிய 
கல்வெட்டுக்களால் நன்குபுலப்படு தலானும் , இந்நூலெழுதப் 
பட்டபின் நானூற்றைம்பது 

ஆண்டுகள் 

கழித்து 
இந்தியாவிற்கு வந்த பாகியான் என்னுஞ் சீன ஆசிரியர் 

1. Asoka s edict V , XIII . 


வரலாற்றுக் குறிப்புக்கள் 


காலத்திலெல்லாம் பௌத்தசமயம் மிகவுஞ் செழிப்புற் 
றிருந்ததென்பது அவ்வாசிரியர் வரைந்து வைத்த வழி 
நடைக் குறிப்புக்களால் இனிது துணியப்படு தலானும் 
அசோகன் காலத்திற்குச் சில நூற்றாண்டு பிற்றோன்றிய 
இந் நூலின்கண் அப் பௌத்தமடங்கள் குறிப்பிக்கப்பட் 
டமை மிகவும் பொருத்தமுடைத்தேயாமென்க . 
அற்றேல் , 

சமண்மதமும் அப்போ திருந்ததெனக் 
கூறியதென்னை யெனின் ; பௌத்தசமயம் நிலவிய காலத்து 
அதனொ 
னாடு சமண்மதமும் உடன் நிலாவிற்றென்பதற்கு மிகப் 
பழையவான சைனசூத்திரங்களும் மணிமேகலைக்காப்பியமும் , 
பௌத்தர் அறிவுரைகளுமே சான்றாமாகலின் அதுவும் 
முன்னிருந் தமை துணிபொருளேயாம் . 

இனி ஆரியமுனிவர் பலர் பிராமணங்களிற் சொல்லப் 
பட்ட வேள்விகள் பல வேட்டுவந்தன ரென்பதும் இதன்கட் 
குறிக்கப்பட்டிருக்கின்றது . போர்க்களத்தில் அஞ்சாது 
எதிர்நின்று போர்மலைந்து பகைவன்வாளாற் போழப்பட்டு 
இறந்த அரிய மறவனை நினைவுகூர் தற்பொருட்டு அவனைப் 
போல் உருத்திரட்டிய கருங்கல்லை நட்டு அதற்கெதிரிலே 
அவனுடைய வேற்படையினை 

ஊன்றிப் பரிசையைத் 
தொங்கவிடு தல் வழக்கமாயிருந்தது ; ஆசிரியர் தெய்வப் 
புலமைத் திருவள்ளுவ நாயனரும் “ என்னைமுன் நில்லன்மின் 
றெவ்விர் பலரென்னை , முன்னின்று கன்னின் றவர் என்று 
இவ்வழக்கத்தைக் குறித்திருக்கின்றார் ; சிலப்பதிகாரத்திலுஞ் 
செங்குட்டுவன் என்னுஞ் சேரமன்னன் கண்ணகிக்குக் கல் 
நிறுத்தினமை விரித்துரைக்கப்பட்டிருக்கின்றது . 
இனி , 

இற்றைஞான்றிற் போலவே , காவிரிப்பூம் 
பட்டினக் கடற்றுறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி 
1. Prof. Jacobi s Introduction to Jain Sutnas . 

Asuka s edict,VIII , X1 . 
1 , ஆ .-- 5 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


கடமை 


செய்யும் பண்டங்களையெல்லாம் பாதுகாத்து அவற்றிற்குக் 

இவ்வளவென்று வரம்பறுத்துச் சோழவேந்தன் 
அடையாளமான புலிமுத்திரையிட்டுச் சுங்கங்கொள்வோர் 
தந்தொழில் மாறாது செய்துவந்தனர் . இதனால் இற்றைக்கு 
இரண்டாயிர ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழரசர் 
செலுத்திய செங்கோலரசு முறைகள் மிகவும் திருத்த 
மாகவும் ஒழுங்காகவும் நடைபெற்று வந்தமை நன்கு புலனா 


கின்றது . 


இனி , அக்காலத்து வீடுகள் படிகள் வைத்துக் கட்டப் 
பட்ட உயர்ந்த திண்ணைகளும் பலகட்டுக்களுஞ் சிறுவாயில் 
பெருவாயில் இடைகழி முதலியனவும் அமைந்தனவாயும் 
மேல்மாடங்கள் பல உள்ளனவாயும் இருந்தன . மேன்மாடங் 
களிற் செல்வமகளிர் இருந்தமை விளங்குகின்றது . 

இனிக் காவிரிப்பூம்பட்டினம் முதலான நகரங்களிலும் 
நாடுகளிலும் முருகக்கடவுளை வழிபடுதலும் அவர்க்குத் 
திருவிழாக் கொண்டாடு தலுமே பெரும்பான்மையா யிருந் 
தன . இதற்குத் திருமுருகாற்றுப்படை முதலான பழைய 
நூல்களுஞ் சான்றாம் . எனவே , முருகக்கடவுள் வழிபாடு 
மிகவுந் தொன்றுதொட்டு நடைபெறுவதென்பது பெறப் 
படுகின்றது . 

இனி , அக்காலைக் காவிரிப்பூம்பட்டினத்தில் வாணிகம் 
பெருகுங் கடைத்தெருவுகள் பலவிருந்தன . அவற்றில் 
அரிசிப் புரைகள் , சரக்கு அறைகள் , பாக்கு வெற்றிலைக் 
கடைகள் , மெழுக்குப்பொதிந்த பேழைகள் , கள்ளுக் 
கடைகள் , மலைய நாட்டு மிளகுப்பொதிகள் , மேரு இமயம் 
முதலான வடமலைகளினின்றுங் கொணர்ந்த மணிகள் 
பொறகட்டிகள் விற்குங் கடைகள் , குடகுமலையிலிருந்து 
வந்த சந்தனக்கட்டை அகிற்கட்டை குவித்த மளிகைக் 


வரலாற்றுக் குறிப்புக்கள் 


என 


கடைகள் , இலங்கைக்கடல் முத்து வங்காளக்கடற் பவளம் 
கங்கையாற்றுப் பொருள்கள் கடார தேயத்து உணாப் 
பொருள்கள் சீனத்துப் பட்டுகள் இவையெல்லாம் 
நிறைந்த பெருங்கடைகள் ஆகிய பலவும் நிரம்பி செருங்கி 
இருந்தன , இன்னும் பர்மாதேயத்திலிருந்து வந்த குதிரை 
கள் பந்தியிற் கட்டப் பட்டு விலை செய்யப்பட்டன . 

இன்னும் அந் நகரத்தில் , பல நூல்களுந் துறைபோகக் 
கற்ற அரும்பெறல் ஆசிரியர் பலர் ஒருங்கு சேர்ந்து வழக் 
காடிப் பொருளாராய்ந்து இன் புறுங் கலைக்கழகங்களும் 
இருந்தன . 


இனிக் காவிரிப்பூம்பட்டினத்திற் , கொலைத்தொழில் 
நிகழாவாறு செய்து புலான்மறுத்து வாய்மைபேசு தலையே 
ஒழுகலாறாய்க் கொண்டு தேவர்க்கு வழிபாடு இயற்றியும் , 
ஆரியர்க்குப் பொருளுதவி பல புரிந்து அவர் வேட்கும் 
வேள்விகளை நடப்பித்தும் , நான்மறையோதுவாரை அது 
திறம்பாது செய்யுமாறு நிலைகிறுத்தியும் , உலகு நிலைபெறு 
தற்கான தம் உழவுதொழிலைச் சிறக்க நடைபெறுவித்தும் , 
கொள்வ 
வது : மிகைபடாமற் கொடுப்பதுங் குறைபடாமல் 
வாணிகம் நடாத்தியும் புகழ்மேம்பட்ட பழைய வேளாளர் 
குடியிருப்புக்களும் இருந்தன . இதனால் , பண்டைநாளில் 
வேளாளர் பெருஞ்சிறப்புற்றிருந்தார்க ளென்பதும் , ஏனைக் 
குடிமக்களெல்லாரும் இவர்களுடைய பேரு தவியால் உயிர் 
வாழ்ந்திருந்தன ரென்பதும் நன்கறியப்படுகின்றன . 
இனித் துருக்கிதேசத்துச் சோனகர் சீனர் 

யவனர் 
முதலான பல தேயமக்களும் தமக்குரிய பல மொழிகளும் 
வழங்கிக் கொண்டு காவிரிப்பூம்பட்டினத்தில் வந்து வாணி 
கம் நடாத்தி வாழ்ந்தனர் . இவரெல்லாம் இங்ஙனம் இந் 

1. Debating Halls. 


भ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


நாட்டிற் குடியேறி வாழ்ந்தபோது தமக்குள் மாறின்றி 
ஒருமையுற்றிருந்தன ரென்பதும் இதனாற் றெரிகின்றது . 


ரைச் 


இனி , முன்னாளில் ஓர் அரசன் பிறனோர் அரசனொடு 
பொருது அவனை வென்றால் அவன் நாட்டிலுள்ள மகளி 

சிறைபிடித்து வருதலுண்டென்பதும் , அங்ஙனம் 
பிடித்துவரினும் அவரைக் கற்பழித்து மானஞ் சிதைத்து 
வருத்தாமல் பாதுகாத்துக் கோயில்களிற் 

கடவுளைத் 
தொழுது கொண்டு அங்குக் கடவுட்டிருப்டணி செய்யும்படி 
இருத்துவர் 

என்பதும் அறியப்படுகின்றன . இதனாற் 
பண்டைநாட் டமிழரசரின் செங்கோன்மை யாசும் உள்ளப் 
பெருமையும் இனிது விளங்கற் பாலன . 


என்னும் 


இனி , முன்னாளில் கடவுளைத் தொழுதல் வேண்டிச் 
சமைக்கப்பட்ட 

கோயில்கள் அம்பலங்கள் 
பெயருடையவாயிருந்தன . அவற்றின்கட் கடவுளை வழிபடு 
தற்குத் தொழுகுறியாக நிறுத்தப்பட்ட உரு கந்து எனப் 
பெயர்பெற்றது . அவ்வுருவினையே இக் காலத்தில் சிவ 
லிங்கம் என வழங்கி வருகின்றனர் . இந் நாளிற்போல 
அந் நாளில் மக்களுருவை யொப்பச் செய்த திரு உருவங்கள் 
பெரும்பாலுங் கிடையா . ‘சிவலிங்கம் எனப்படுகின்ற 
கந்து உருவையே வழிபட்டுவந்தனர் . இச் சிவலிங்க உருத் 
தான் மிகப் பழையநாட் டொட்டு எல்லாச் சாதியாரானும் 
எல்லாத் தேயத்தாரானும் வணங்கப்பட்டு வந்ததென 
வரலாற்று நூலாராய்ச்சி வல்ல புலவோர்கள் உரை நிறுவ 
கின்றனர்.இதனாலன்றே சிவபிரான் றிருக் கோயில்கடோறும் 
முதன்மையான கருஇல்லில் இச் சிவலிங்க அருட்குறியும் , 
முதன்மையில்லா ஏனை இடங்களில் ஏனை உருவங்களும் 
நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 

நச்சினார்க்கினியருங் கந்து 
என்பதற்குத் தெய்வமுறையுந் தறி என்றுரை கூறினாராக 


வரலாற்றுக் குறிப்புக்கள் 


சுசு 


லின் ஈண்டு அது சிவலிங்கமேயாதல் தெற்றெனத் துணியப் 
படும் . திருமுருகாற்றுப்படையிலும் நக்கீரனார் கந்துடை நிலை 
யினும் என்று அருளிச்செய்தமை காண்க . அற்றேல் , 
நாகரிகம் நிரம்பிய பண்டை நாளில் மக்களுருப்போல் திரு 
வுருவங்கள் சமைத்து வழிபடாமை என்னையெனின் ; காண 
வுங் கருதவும் படாத முதல்வனுக்குத் தாந்தாம் நினைந்த 
வாறு உருவங்கள் சமைத்து வணங்கல் பொருந்தாதாகலின் , 
அம் முதற்பொருள ஒரு பிழம்பாகக் கொண்டு வழிபடு 
தற்கு ஓர் அறிகுறியாகப் பிழம்பு வடிவான கந்துரு நிறுத் 
தினாரென்க . பிழம் புருவின் வழிபாடுபோல் ஏனை உருவின் 
வழிபாடுகள் சிறவாமை உண்மை நூல்களுட் கண்டுதெளிக . 


இனி , முன்னாளில் வேளாளர் அரசராயிருந்து செங் 
கோல் செலுத்தினாரா தலும் , அவர் அரசுபுரிந்த நாடு ஒளி 
நாடு ஆதலும் இதன்கண் விளங்குகின்றன . நச்சினார்க் 
கினியரும் ‘ ஒளியராவார் மற்றை மண்டிலத்திற்கு அரசரா 
தற்குரிய வேளாளர் என்றுரை விரித்தார் . இன்னும் 
முல்லைநில மாக்களான இடைச் சாதியார்க்குள்ளும் பலர் 
அரசராயிருந்தன ரென்பதூஉம் இதன் கட் புலப்படுகின்றது . 
இங்ஙனப் பதிற்றுப்பத்தில் " ஆன்பயம் வாழ்நர் கழுவுள் 
தலை மயங்க என்று போந்த பகுதியினால் கழுவுள் என்னும் 
ஓர் அரசன் இடைச் சாதியானென்பது பெறப்படுகின்றது . 


இவ் விருவகைச் சாதியாரோடு 

சாதியாரோடு அருவாள நாட்டின் 
அரசரும் வடநாட்டிலுள்ள அரசரும் குடகுநாட்டினரசரும் 
தன்னிடத்து வந்து பணிந்து கிடப்பக் கரிகாற்சோழன் வீற் 
றிருந்தான் . பாண்டிய அரசன் ஒருவனை இவன் வென்ற 
மையும் , இருங்கோவேள் என்னும் அரசனின் வழிச் சுற்ற 

அழித்தமையும் இக் கரிகாலனுக்குப் பெரு 
வேன்றியாகச் சொல்லப்பட்டிருக்கின்றன . இஃதொழிய , 


மாவாரை 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


இவ் வேந்தன் பல நாடுகளை யெல்லாம் அழித்து நகரங்கள் 
புதுக்கிக் குளங்கள் 

அகழ்வித்து இளமரக்காக்கள் 
விளைவித்து நாகரிகம் பெருக்கினானென்பதும் , இவனுக்கு 
முதலில் அரசிருக்கையா யிருந்தது உறையூர் ஆகுமென்ப 
தும் , பின் அதனை விடுத்துப்போனாலும் அதுபாழ்படாமல் 
பல நற்குடிகளை ஆங்கு இருத்தி மாடங்கள் மாளிகைகள் 
முதலான புதுக் கட்டிடங்கள் அமைப்பித்தா னென்பதும் 
இப் பாட்டின்கண் விளக்கமாகச் சொல்லப்பட்டிருக் 


கின்றன . 


கக . பாவும் பாட்டின் நடையும் 


தமிழ்மொழியிலுள்ள செய்யுளின் ஓசை அமைதியே 
பா என்று பெயர்பெறுவதாம் . ஒருவன் தொலைவிடத்தி 
லிருந்து ஒரு பாட்டுப் பாட அப் பாட்டின் சொற்பொருள் 
இவையென்று புலப்படாவாயினும் , அவ்வோசை வரு 
மாற்றை உய்த்துணர்ந்து காண்பானுக்கு அவன் பாடுஞ் 
செய்யுள் இன்ன பாவென்று அறியக் கிடக்கும் . இங்ஙனம் 
நுண்ணிய விகம்பின்கண் அலை அலையாய் எழும்பி ஓர் 
ஒழுங்காக வரும் ஓசையே பாவாகுமெனத் தொல்காப்பியச் 
செய்யுளியலுரையிலே பேராசிரியரும் நன்கு விளக்கினார் . 
இவ்வாறு தோன்றிப் பரம்புஞ் செய்யுளின் ஓசை முறையைத் 
தமிழாசிரியர் வெண்பா அகவற்பா கலிப்பா வஞ்சிப்பா என 
நால்வகைப்படுத்தினார் . பின்னும் இந் நால்வகைப் பாவின் 
ஓசை நெறியை நோக்குமிடத்து வெண்பாவிற் கலிப்பாவும் 
அகவற்பாவில் வஞ்சிப்பாவும் அடங்குவனவாம் . 
ஆசிரிய நடைத்தே வஞ்சி யேனை , வெண்பா நடைத்தே 
கலியென மொழிப் ” என்றும் , “ பாவிரி மருங்கினைப் 

1. தொல்காப்பியம் , செய்யுளியல் க 0 அ . 


பாவும் பாட்டின் நடையும் 


எக 


பண்புறத் தொகுப்பின் , ஆசிரியப்பா வெண்பா வென்றால் , 
காயிரு பாவினு ளடங்கு மென் 1 என்றும் ஆசிரியர் 
தொல்காப்பியனார் கூறுமாற்றான் நன்கு விளங்கும் . 


நடை 


இவை தம் முள் அகவலோசை என்பது ஒருவன் 
தான் கருதியனவெல்லாம் வரம்புபடாது சொல்லிக்கொண்டு 
போம்வழி இயற்கையே தோன்றுந் தொடர்பு ஒலியாகும் 
வெண்பாவிற்குரிய 

செப்பலோசை என்பது ஒருவன் 
கேட்பப் பிறனொருவன் அதற்கு மாறு சொல்ல 
பெறுஞ் சொன்முறையில் இயற்கையே தோன்றி இடை 
யிடையே நிற்றல்பெற்றுச் செல்லுவதாம் . மற்றும் இவற் 
நில் அடங்கும் வஞ்சிப்பாவிற்குரிய தூங்கலோசை என் 
பது ஒவ்வோர் அடிதொறும் தொடர்புற்று நிறைந்து செல் 
லும் ஏனை ஓசைகள் போலாது ஒவ்வொரு சீர்தொறு 
நிறைந்து தெற்றுப்பட்டு நின்று செல்வதாகும் ; கலிப்பா 
விற்குரிய துள்ளலோசை என்பது இசை வேறுபாடு 
தோற்றி ஓசைகனிந்து துள்ளித்துள்ளிச் செல்வதாம் . 

இனிப்பட்டினப்பாலை என்னுமிப்பாட்டு அகவலோசை 
தழுவி வந்த ஆசிரியப்பாவினால் அமைக்கப்பட்டிருக்கின் 
றது . இச் செய்யுளின் கண் ஆசிரியர் உருத்திரங்கண்ண 
னார் தாம் உரைப்பக் கருதியனவெல்லாம் ஒரு தொடர்பாக 
வைத்து முந்நூற்றோரடிகாறுமுரைத்தா ராகலின் 
பாவின் கண் இயற்கையாய் எழுவது அகவலோசை யே 
யாயிற்று . அற்றேல் , “ வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் , 
திசை திரிந்து தெற்கே கினும் ” என்பவை 

போன்ற 
வஞ்சிப்பா அடிகள் இடையிடையே கலக்கத் தூங்கலோசை 
மயங்கிவந்தவா றென்னையெனின் ; இப் பாட்டின் முதற் 
றொட்டு முடிவுகாறும் அகவலோசையே வந்த தாயின் இடை 

1. தொல்காப்பியம் , செய்யுளியல் க 0 எ . 


எ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


ஆகாமைப் 


யிடையே ஓசை வேறுபடாமல் ஓரோசையாய் நடந்து கேட் 
பார்க்கு வெறுப்புத் தோற்றுவிக்குமாகலின் , அங்ஙனம் 
ஆகாமைப் பொருட்டு வஞ்சிக்குரிய தூங்கலோசையினை 
ஆங்காங்கு வேறுபடுமாற்றால் நயமுற இசைவித்துப் பாடுவா 
ராயினர் . நாளும் பாலமிழ்தினையே உண்பானுக்கு அதன் 
சுவை உவர்ப்பாகத் தோன்றுமாகலின் அங்ஙனம் அஃது 

பொருட்டு இடையிடையே புளிங்கறியுஞ் 
சுவையாற் பலதிறப்பட்ட மா பலா வாழை முதலிய பழங் 
களும் உண்டு அப் பாற்சுவை இனிது நிகழுமாறு செய் 
வித்துக் கோடல் போல , இப் பாவின் அகவலோசையும் 
இன்பங் குறையாமைப் பொருட்டு ஆசிரியர் உருத்திரங் 
கண்ணனார் தூங்கலோசையினையும் ஆங்காங்குச் செறி 
வித்தும் பாடுவாராயினர் . 

இனி , இவ்வகவற்பாவின் அடிகள் ஒவ்வொன்றும் நான்கு 
சீர்களாற் கட்டப்பெறுவனவாம் ; இந் நாற்சீரடியை ஆசிரி . 
யர் தொல்காப்பியனார் அளவடி என வழங்குவர் . இனி இப் 
பாட்டின் இடையே மயங்கிய வஞ்சிப்பாட்டின் அடிகள் 
ஒவ்வொன்றும் இரண்டுசீர்களாற் கட்டப்படுவனவாம் ; 
இவ்விருசீரடியை அவர் குறளடி. என வழங்குவர் . இப் 
பட்டினப்பாலையின் முதலினின்று இருபத்தோரடிகாறும் , 
இருபத்தேழுமுதல் இருபத்தெட்டுக்காறும் , முப்பத்திரண்டு 
முதல் ஐம்பத்து மூன்றுகாறும் , ஐம்பத்தொன்பது முதல் 
அறுபத்தாறுகாறும் , எழுபத் தொன்றுமுதல் எழுபத் 
தாறுகாறும் , எழுபத்தெட்டுமுதல் எண்பத்து நான்கு 
காறும் , எண்பத்தாறு முதல் தொண்ணூற்றொன்று 
காறும் , தொண்ணூற்று மூன்று முதல் தொண்ணூற்று 
நான்குகாறும் , தொண்ணூற்றெட்டு முதல் நூறுகாறும் , 
நூற்றாறு முதல் நூற்றெட்டுக்காறும் , நூற்றுப்பதினான்கு 
முதல் நூற்றிருபத்தேழுகாறும் , நூற்றிருபத்தொன்பது 


பாவும் பாட்டின் நடையும் 


எக . 


முதல் நூற்று முப்பத்தேழுகாறும் , நூற்று நாற்பத்திரண்டு 
முதல் நூற்றைம்பத்தொன்றுகாறும் , நூற்றைம்பத்தாறு 
முதல் நூற்றைம்பத்தெட்டுக்காறும் , நூற்றறுபத்து மூன்று 
முதல் நூற்றெழுபதுகாறும் , நூற்றெழுபத்திரண்டு முதல் 
நூற்றெண்பத்தொன்றுகாறும் , நூற்றுத்தொண்ணூற் 
றைந்து முதல் நூற்றுத்தொண்ணூற்றொன்பது காறும் , 
இருநூற்றொன்றுமுதல் இருநூற்றிரண்டுகாறும் , இருநூற் 
றைந்து முதல் இரு நூற்றெட்டுக்காறும் , இருநூற்றுப்பதி 
னொன்று முதல் இருநூற்றுப்பதின் மூன்று காறும் , இரு நூற் 
றெழுபத்து மூன்றுமுதல் இரு நூற்றெழுபத்தைந்துகாறும் , 
இருநூற்றெழுபத்தொன்பது முதல் இரு நூற்றெண்பத்து 
நான்குகாறும் , இருநூற்றெண்பத்தாறு முதல் இருநூற்றுத் 
தொண்ணூற்றொன்றுகாறுந் தூங்கலோசை தழீ இ வந்த 
வஞ்சியடிகள் வந்தன . ஏனை நூற்று முப்பத்தெட்டு அடி 
களும் அகவலோசை தழ் இ வந்த ஆசிரியப்பாவாமென்க. 
எனவே , நூற்றறுபத்து மூன்றடிகள் வஞ்சிப்பாவிற்குரிய 
வாயினும் அவை தமக்குரிய தூங்க லோசை ஆசிரியப்பாவிற் 
குரிய அகவலோசையின் 

இடையிடையே சீர்தொறுந் 
தெற்றுப்பட்டுச் செல்ல வருவதே யல்லது அதனின் 
வேறல்லாமையால் அவ் வோசையான் நடக்கும் அவ் வஞ்சி 
யடிகள் இவ்வாசிரியப்பாட்டின் கண் வருதற்குப் பெரிதும் 
இயைபுடையவாம் என்க . இங்ஙனம் அகவலோசையுந் 
தூங்கலோசையும் பாலுந்தேனுங் கலந்தாற்போலக் கலந்து 
செல்லுமாறு இப் பாட்டினை இயற்றிப் பயில்வார்க்குத் 
தோன்றும் ஓசையின்பம் இடையறாது செல்ல நடாத்திய 
ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் இசையறிவு மாட்சி மிகவும் 
வியக்கற்பாலதொன்றாம் . 

இனி , வஞ்சி அடிகள் அகவலடிகளை ஆண்டாண்டு 
ஒருசேரக் கூறுமிடத்தும் அவை ஓரோசையாய்ச் செல்ல 


எச 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


வேறு 


வொட்டாமல் எதுகை மோனை முதலிய எழுத்தமை திகளா 
னுஞ் சிறிது சிறிது ஓசை வேறுபடுத்துப் போகின்றார் . 
“ பெருஞ்சினத்தாற் புறக்கொடா அ , திருஞ் செருவி னிகன் 
மொய்ம்பினோர் என்புழிப்போலச் சிலவிடத்து இவ்விரண் 
டடிகள் முதற்சீர் எதுகை ஒன்றப் பொருத்துகின்றார் . 

சிலவிடங்களில் சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி , 
யாறு போலப் 

பரந்தொழுகி , யேறுபொரச் சேறாகித் 
தேரோடத் துகள் கெழுமி , நீறாடிய களிறு போல , வேறுபட்ட 
வினையோவத்து 

என்புழிப்போல இரண்டடிகளின் 
மேலும் முதற்சீர் எதுகைபொருந்த அமைத்திடுகின்றார் . 
பின்னுஞ்சில விடத்து “ வான் பொய்ப்பினும் தான் பொய்யா , 
“ கொழும்பல்குடிச் செழும்பாக்கத்து . “ நெல்லொடு வந்த 
வல்வாய்ப் பஃறி , பணை நிலைப் புரவியி னணை முதற் பிணிக் 
கும் என்றாற் போல ஓரடியினுள்ளேயே முதற்சீரும் 
இரண்டாஞ்சீரும் , முதற்சீரும் மூன்றாஞ்சீரும் எதுகை 
பொருந்தப் பாடுகின்றார் . ஒரோவிடத்து அகவலடியில் 
" வாரேன் வாழிய நெஞ்சே கூருகிர் , “ நுண்ணிதி னுணர 
நாடி நண்ணார் , பெற்றவை மகிழ்தல் செய்யான் செற் 
றோர் என்றாற் போல முதற்சீரும் நான்காஞ்சீரும் எதுகை 
பொருந்த அமைத்திடுகின்றார் . மற்றும் ஒரோவிடத்து 
“ மாத்தானை மறமொய்ம்பிற் , செங்கண்ணாற் செயிர்த்து 
நோக்கி " என்புழிப்போல எதுகை யின்றி முதற்சீர் இரண் 
டாஞ்சீர் மோனை ஒன்றவும் , “ விசிபிணி முழவின் வேந்தர் 
சூடிய 

என்புழிப்போல முதற்சீரும் மூன்றாஞ்சீரும் 
மோனை ஒன்றவும் இயைத் திடுகின்றார் . 

இனி ஆசிரியர் தம்மாற் பாடப்படும் பொருள்வழியே 
தம் அறிவை வைத்து மொழிந்து போகுங்கால் இடர்ப் 
படாது தோன்றும் எதுகை மோனைகளையே அமைத்திடு 
கின்றார் . பொருளுரைக்கேற்ற எதுகை மோனை எளிதிற் 


பாவும் பாட்டின் நடையும் 


எ 


றோன்றாவிடத்து எதுகைபோல ஓசை பொருந்துஞ் சொற் 
களைப் பதித்திடுகின்றார் ; இதற்குக் கார்க்கரும்பின் 
கமழாலைத் , தீத்தெறுவிற் கவின் வாடி ," இனமாவினிணர்ப் 
பெண்ணை , முதற்சேம்பின் முளையிஞ்சி , " முனைகெடச் 
சென்று முன்சம முருக்கித் , தலை தவச் சென்று தண்பணை 
யெடுப்பி " என்றற்றொடக்கத்து 

அடிகள் எடுத்துக் 
காட்டாம் ; இவற்றுள் , கார்க்கரும்பு : தீத்தெறுவு , இன 
மாவின் ; முதற்சேம்பின் , முனை கெட : தலை தவ என்பன 
உண்மை எதுகை யல்லாவிடினும் அதுபோல் ஓசை ஒன்றி 
யிருத்தல் காண்க . இன்னும் ஒரோவிடத்து இவ்வோசைப் 
பொருத்தமுடைய சொற்கடானும் எடுத் தபொருளுக்கு 
அடுத்து நில்லாவிடின் எதுகைமோனை சிறிதுமின்றியுஞ் 
சொற்களை யமைத்துச் செல்கின்றார் ; இஃது , உணவில் 
வறுங்கூட்டுள்ளகத் திருந்து , வளைவாய்க் கூகை நண்பகற் 
குழறவும் “ 3 தர்பூண்ட மாஅ போல , வைகறோறு மசை 
வின்றி , உல்குசெயக் குறைபடாது என்பவற்றிற் காணப் 
படும் . இங்ஙனம் பொருளுக்கு இசையச் சொற்பொருத் 
தும் முறை இவ்வாசிரியரோ டொருகாலத்தினரும் இவர்க்கு 
முன்னோருமான பண்டைச்செந்தமிழ்த் தண்டா நல்லிசைப் 
புலவர் தமக்கெல்லாம் பொதுவிலக்கணமாம் . பிற்றை 
ஞான்றைத் தமிழ்ப்போலிப்புலவரோ பொருட்சிறப்புச் 
சிறிதுமின்றி வெறுஞ்சொல்லாரவார அமைப்பிலேயே தம் 
அறிவைக் கழித்துத் தெளி தமிழுக்குந் தமக்கும் இழுக்கந் 
தேடுவாராயினர் ; அங்ஙனம் அவர்செய்தல் உயிரகத் 
தில்லாப் பிணவுடம்பைப் பலவகையால் ஒப்பித்துக் கண்டு 
மகிழ்தலோ டொக்குமாகலின் , அவர் இசையாப்புலமை 
அறிவுடையார்க்கெல்லாம் வசையாய்த்துயரந் தரும் நீர்மைத் 
தாமென்றொழிக. 


எசு 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


இனி , இப்பாட்டின் நடையழகு மிகவும் போற்றற்பால 
தொன்றாம் . இனிய தெளி தமிழ்ச்சுவை யூறிய முழுமுழுச் 
சொற்களால் இப் பாட்டு முற்றும் அமைந்திருக்கின்றது . 
அவற்றின்கட் டொடர்புபட்டு எழூஉம் இன்னோசை குழல் 
யாழ் முதலிய கருவிகளினின்று போதரும் ஒலி போல் 
மிகவுந் தித்தியாநின்றது . இவற்றைப் பயிலுங்காலத்து நம் 
அறிவு அம் மெல்லோசை வழிச்சென்று உருகி மிகவுந் 
தூயதான மேலுலகத்தில் உயரப்போகின்றது . நீர் 
மடையிலே 

தெள்ளத்தெளிந்த அருவிநீர் திரண்டு 
ஒழுகுதல்போல இச் செய்யுளோசையும் மெல்லென்று 
மொழுமொழுவெனச் செல்கின்றது . “ மதிநிறைந்த மலி 
பண்டம் , பொதிமூடைப் போரேறி , " மயிலியன் மானோக் 
கிற் , கிளிமழலை மென்சாயலோர் , வளி நுழையும் வாய் 
பொருந்தி , குழல கவ யாழ்முரல , முழவதிர முரசியம்ப , 
விழவறா வியலாவணத்து , “ மாயிதழ்க் குவளை பொடு நெய் 
தலு மயங்கிக் , கரா அங் கலித்த கண்ணகன் பொய்கைக் , 
கொழுங்காற் புதவமொடு செருந்தி நீடிச் , செறுவும் வாவியு 
மயங்கி நீரற் , றறுகோட் டிரலையொடு மான்பிணை யுகளவுங் , 
கொண்டி மகளி ருண்டுறை மூழ்கி , யந்தி மாட்டிய நந்தா 
விளக்கின் , மலரணி மெழுக்க மேறிப் பலர்தொழ , வம்பலர் 
சேக்குங் கந்துடைப் பொதியில் ” என்றற் றொடக்கத்துச் 
சில அடிகளை நோக்கினும் இச் செய்யுளின் மெல்லென்ற 
ஓசையினிமை நன்குவிளங்கும் . மாம்பழச்சாறு பெய்த 
குடுவையின் எப்பக்கத்தே பொத்திட்டு நாவை நீட்டினும் 
அதன்வழியே யொழுகும் அச்சாறு தித்தித்தல்போல , இவ் 
வரிய செய்யுளின் எவ்விடத்தே அறிவுதோயினும் ஆண்டு 
இனிமையே விளையாநிற்கின்றது . ஆதலால் , எடுத்துக் 
காட்டிய இவ்வடிகள் மட்டுமே சுவைகனிந் 

திருப்பன 
வென்று நினை தல் இழுக்காமென்க . 


பாவும் பாட்டின் நடையும் 


எஎ 


இதன்கண்ணுள்ள ஒவ்வொரு சொல்லும் பொருட்கரு 
நிரம்பிக் கொழுந்தீயிற்றெறித்த பொறிபோல் நம்மறிவைக் 
கொளுத்திப் பலபொருட் டோற்றங் காட்டி விளங்குகின் 
றன . பயன்படாது நிற்குஞ் சொல் ஒன்றாயினும் இதன்கட் 
காணப்படுவதில்லை . விலைவரம்பறியாப் பட்டாடையின்கண் 
ஒவ்வோர் இழையும் பிணைந்து நின்று அவ்வாடையினை 
ஆக்கு தல்போல , இதன்கண் ஒவ்வொரு சொல்லும் ஒன்றை 
யொன்று கௌவிக்கொண்டு இச்செய்யுளை ஆக்குகின்றது . 
பெயர் வினைச்சொற்களை அடுத்து நிற்கும் அடைமொழித் 
தொடர்களெல்லாம் உடம்பொடுகூடிய உறுப்புப்போல் 
இசைவுபெற்றிருக்கின்றன . இன்னும் இப்பாட்டின் சொன் 
னயம் பொருணயங்கள் விரிப்பிற் பெருகும் . 

இனி , இப்பாட்டின்கட் சிறிதேறக்குறைய ஆயிரத்து 
முந்நூற்றறுபத்தொன்பது சொற்களிருக்கின்றன . இவற் 
றுட் பதினொருசொற்கள் வடசொற்களாம் ; அவை மகம் , 
அங்கி , ஆவு தி , பூதம் , மது , பலி , பதாகை , அமரர் , கங்கை , 
புண்ணியம் , சமம் என்பனவாம் . ஞமலி என்னும் ஒரு 
சொல் பூழிநாட்டிற்குரிய திசைச்சொல்லாகும் . ஆகவே , 
இப் பாட்டில் நூற்றுக்கு ஒன்று விழுக்காடு பிறநாட்டுச் 
சொற்கள் கலந்தன வென்பது அறியற்பாற்று . இதனால் 
இவ்வாசிரியர் காலத்திற் றமிழ் மிகவும் தூயதாக வழங்கப் 
பட்டு வந்ததென்பது புலப்படும் என்க . 


கஉ . விளக்க உரைக்குறிப்புக்கள் 


இப் பட்டினப்பாலையின் உரைக்குறிப்புக்கள் சில ஈண் 
டெழுது தற்கு .முன் , இதன் பொருள்கோள் முறையினைச் 
சிறிது விளக்கு தல் இன்றியமையாது 

இன்றியமையாது வேண்டப்படுவ 
தாகலின் அதனை இங்கு ஒருசிறிது தெளித் துரைக்கின்றாம் . 

மாட்டு : பத்துப் பாட்டுக்களில் ஒன்றாகிய இப் 
பட்டினப்பாலையும் இதனொடு சேர்ந்த ஏனை ஒன்பது 
பாட்டுக்களும் பொருட்டொடர்புற்று மிகநீண்டு அமைந் 
தனவாயிருக்கின்றன . ஒரு சங்கிலியிற் பல கண்கள் இருத்தல் 
போல் இப்பாட்டுக்களிடத்தும் அகன்று நின்று பொருள் 
பொருந்துகின்ற இடங்கள் பல உளவாம் . 

ஒருபொருள் 
ஓரிடத்துச்சென்று ஒருவாற்றான் முடிந்தும் முடியாமலும் 
நிற்பப் , பிறிதொரு பொருள் அவ்விடத்தினின்றுந் தோன்றி 
நடந்துபோய்ப் பிறிதோரிடத்து முடிந்தும் முடியாமலும் 
நிற்ப , இங்ஙனமே இடையில் வருவன வெல்லாம் அமைய , 
கடைசிப் படியாக அப் பாட்டின் பொருள் முற்றுப்பெறுவ 
தாகும் . இவ்வாறு இடையிடையே முடிந்தும் முடியாமலும் 
நிற்கும் பொருள்கள் கடைசியாக அப் பாட்டின்கட் கருக் 
கொண்ட முதற்பொருளைச் சார்ந்து முடியுமாகலின் சார்பு 
பொருள்கள் என்று பெயர்பெறுவனவாகும் . இச் சார்பு 
பொருள்களொடு கூடிச் சிறந்துவிளங்கும் பொருள் முதற் 
பொருள் எனப்படும் . முடியணி வேந்தெனொருவன் அருமணி 
குயிற்றிய செங்கோல் கைப்பற்றி அரியணை வீற்றிருப்ப , 
அவனைச் சார்ந்து கின்று அவன் றன் அரசியற் சுற்றமெல் 
லாம் விளங்கினாற்போல , ஒரு பாட்டின்கட் கருக் கொண்ட 
முதற்பொருள் அதற்கு ஓருயிராய்ச் சிறந்து நிற்ப ஏனைச் 
சார்பு பொருள்களெல்லாம் 

அதனைச் 

சூழ்ந்து கொண்டு 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


எகூ 


என 


அதனைச்சிறப்பித்து அவ்வாற்றால் தாமும்விளங்காநிற்கும் . 
சில்லொளி வீசும் வான்மீன்கள் சூழ இருந்தாலல்லது 
பல்லொளி வீசும் பான்மதிவிளக்கம் சிறவா தாகலின் , சார்பு 
பொருட்சேர்க்கையின்றி முதற் பொருள் சிறப்புடைத்தாய்ச் 
செல்லாதென்க , எனவே , ஒரு பாட்டின் முதற் பொருளைச் 
சிறப்பித்துக்கொண்டு அமைந்து கிடக்குஞ் சார்பு பொருள் 
கள் இன்னோரன்ன பெரும்பாட்டுக்களில் அகன்று நிற்கு 
மாகலின் , உரைகூறலுறும் ஆசிரியன் அவை தம்மையெல் 
லாம் அணுகிய நிலையில்வைத்துப் பொருளுரைக்கும் நெறி 
யினையே தொல்லாசிரியர் மாட்டு 

வழங்கினார் . 
ஆங்கிலத்திலும் மிலிட்டன் என்னும் நல்லிசைப் புலவர் 
துறக்க இழப்பு என்னும் தமது அரும்பெருங் காப்பியத்திற் 
பாட்டுக்களை அகன்று பொருள் கிடப்ப வைத்தெழுதினார் ; 
அதற்குரை கண்டாரும் பிறரும் அந் நுணுக்கமறிந்து 
அவை தம்மையெல்லாம் அணுகிய நிலையில் வைத்து உரை 
யுரைத்தார் . இங்ஙனமே இன்னோரன்ன பாட்டுக்களுக்கு 
உரை உரைக்க வேண்டுமென்பது ஆசிரியர் தொல்காப்பியனூர் 
“ அகன்றுபொருள் கிடப்பினும் அணுகிய நிலையினும் , 

, 
இயன்று பொருண்முடியத் தந்தன ருணர்த்தல் , மாட்டென 
மொழிப் பாட்டியல் வழக்கின் என்று ஆணை தந்தருளிய 
வாற்றானும் , அதற்குரைகண்ட பேராசிரியர் உரைத்த உரை 
விளக்கத்தானும் தெற்றெனத் துணியப்படும் . 


இனி , மாட்டு என்னும் பொருள் கோள் முறை 
இதுவேயாதல் அறியமாட்டாத நச்சினார்க்கினியர் , இப் 
பத்துப்பாட்டுக்கட்கும் ஒருமுறையுமின்றி ஓரிடத்து நின்ற 
ஒரு 

சொல்லையும் பிறிதோரிடத்து நின்ற 
1. " The most striking characteristic of the poetry of 
Milton is the extreme remoteness of the association by 
aneans of which it acts on the reader - Macaulay s Milton . 


பிறிதொரு 


அ 0 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


உரை 


சொல்லையும் எடுத்து இணைத்து உரை உரைக்கின்றார் . 
அங்கனமுரை கூறு தல் நூலாசிரியன் கருத்துக்கு முற்றும் 
முரணாதலானும் , இவர்க்கு முன்னிருந்த நக்கீரனுரை 
யுள்ளிட்ட தொல்லாசிரியரெவரும் இவ்வாறு 
உரைப்பக் காணாமையானும் நச்சினார்க்கினியர் உரைமுறை 
கொள்ளற் பால தன்றென மறுக்க . நச்சினார்க்கினிய ருரை 
கூறாவிடின் இப் பத்துப்பாட்டுக்களின் பொருள் விளங்குத 
லரிதேயா தல் பற்றியும் , இவர் தொல்காப்பியம் கலித்தொகை 
முதலிய பண்டைச் செந்தமிழ் நூல்கட்கு அரிய பெரிய 
தண்டமிழுரை வகுத்ததுபற்றியும் இவரைநெஞ்சாரவழுத்தி 
இவர்க்குத் தொண்டுபூண்டொழுகுங் கடப்பாடுமிகவுடையே 
மாயினும் , இவர் வழுவியவிடங்களிலும் இவரைப் பின்பற்றி 
உலகை ஏமாற்று தல் நடுவு நிலையாகா தாகலின் இவர் தம் 
வழூஉக்களைக் களைந்து திருத்திப் பின் இவரைச் செந் 
தமிழ்மாமுகில் வள்ளலாய்க் கொண்டு வழிபடுவாமென்க . 


இனி , இப் பட்டினப்பாலையின்கட் போந்தபொருள் 
இசைவுபெறுகின்ற பொருத்துவாய்கள் இருபத்தேழு 
உள்ளன . அவை தம்மையெல்லாம் இறுதியில் வினை 
முடித்துத் தொகுத்துக்காட்டுமிடத்துக் காண்க . இதன் கட் 
கருக்கொண்ட முதற்பொருள் , உகக - ஆவது வரிமுதலாக 
முடிந்த “ திருமாவளவன் தெவ்வர்க் கோக்கிய , வேலினும் 
வெய்ய கானமவன் , கோலினுந் தண்ணிய தடமென் 
றோளே " என்பது உக அ முதல் உ c0- ஆவது வரிகாறு 
முள்ள முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் , வாரிருங் 
கூந்தல் வயங்கிழை யொழிய , வாரேன் வாழிய நெஞ்சே " 
என்பதெனொடு பொருந்திநின்று முடிவ தாகும் . ஏனைய 
வெல்லாம் சார்பு பொருள்களாய் இம் 

முதற்பொருளை 
அணிந்துரைத்தற்பொருட்டு வந்தனவென்க. 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


அக 


குறிப்பு : இங்கே குறியாது விடப்பட்டவற்றிற் 
கெல்லாம் உரை பொருட்பாகுபாட்டிலும் , பின்னேயுள்ள 
அருஞ்சொற்பொருள் வரிசையிலுங் காண்க . 

( 5 - அ ) வசையில் ......... வியன்கழனி 
" வசையில் புகழ் " என்பது வெள்ளிக்கு அடை ; 
சேய்த்தாய் நிற்குங் காவிரிக்கு அடையாகாது . மழை 
யுண்மை யின்மைகளை அறிவித்தலிற்குற்றமில்லாதபுகழினை 
யுடையதாயிற்று . தற்பாடியபுள்- வானம்பாடிப் பறவை ; 
தன் - மழை . இப் பறவை மழைத்துளியை உண்டு உயிர் 
வாழ்வதாகலின் இது மழைவருகையை நோக்கிப் பாடு 
மென்றார் . தளி - நீர்த்துளி. தேம்ப - வாட , 

( க - கக ) கார்க்கரும்பின் ....... முளையிஞ்சி 
கார்க்கரும்பு - பச்சைக்கரும்பு . ஆலை - பாகுகாய்ச்சுங் 
கொட்டில் , தெறுவு - சுடுதல் , கவின் - அழகு . செறு 
வயல் . மோடு - பருத்தவயிறு . கூடு - நெல் வைக்குங் கூடு . 
இணர்ப்பெண்ணை - குலைகளையுடைய 

அன்றிப் 
பூங்கொத்துக்களையுடைய கூந்தற்பனை எனினுமாம் . முதற் 
சேம்பு - அடியிலே கிழங்குள்ள சேம்பு என்னுஞ்செடி . 

( 20 - உஎ ) யகனகர் ......... செழும்பாக்கத்து 
அகல்நகர் - அகன்ற வீடு . வியல் - அகலம் . மடம் 
என்பது பிறரறிவித்தவற்றை உட்கொண்டு அவற்றைப் 
பிறர் தெரியக்காட்டாது அகத்தே வைக்கும் மகளிர்க்குரிய 
ஓர் இயற்கைக்குணம். இதனை 

நக்கீரனார் 
" கொளுத்தக் கொண்டு கொண்டது விடாமை " என்பர் . 
ஈண்டு மடம் கள்ளம் அறியாமை என்னும் பொருட்டு ; 
என்னை ? ஈண்டுக் கூறப்பட்டார் சிறுமியரேயாகலின் . 
கொடுங்காற் கனங்குழை -வளைந்த சுற்றுள்ள தாகச் செய்யப் 

ப . ஆ .-- 6 


பனை ; 


ஆசிரியர் 


அஉ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


பலகுடிகள் 


பட்ட கனத்த குண்டலம் . பொன் - பொன்னாற் செய்த 
அணிகலம் . இன்று என்பது இன்றி எனப் பொருள் 
பட்டது . முன் வழிவிலக்கும் விலங்குபகையல்லது கலங்கு 
பகையறியாக் 

கொழும்பல்குடி. - புதல்வர் விளையாடுங் 
காலத்து அவர் உருட்டுஞ் சிறு தேரினைச் சிறு மகளிர் 
எறிந்த குண்டலந் தடுக்கி நிற்கச்செய்யும் இதுபோன்ற 
சிறு தடைகளான பகை நேர்வ தல்லது வேறு தம் மனங் 
கலங்குதற்குக் காரணமான பகையில்லாத செல்வ நிறைந்த 

என்க ; பாட்டுச் சென்றவாறே எளிதிலே 
பொருள் கொள்ளக் கிடக்கும் இவ்வடிகட்கு இப் பொருள் 
காணமாட்டாத நச்சினார்க்கினியர் இவற்றை ஓர் இயைபு 
மின்றிக் கையினுங் கலத்தினும் மெய்யுறத் தீண்டிப் , 
பெருஞ் சினத்தாற் புறக்கொடா அ , திருஞ்செறுவின் 
என்னும் எழுபது எழுபத்திரண்டு எழுபத்து மூன்றாம் 
அடிகளொடு சேர்த்துப் பொருளுரைத்துப் பின்பவற்றைக் 
கொண்டுவந்து கொழும் பல்குடிச் செழும்பாக்கம் என்பத 
னொடு கூட்டி முடித் திடர்ப்படுகின்றார் ; இங்ஙனம் பொரு 
ளுரைத்தல் பாட்டின் வரன்முறை சிதைத்தலாமன்றிப் 
பிறிதென்னை ? இங்கே பாக்கம் என்றது காவிரியாற்றின் 
கரையிலுள்ள ஊர் . 

‘ முதுமாத்த முரண்களரி என்னும் (ருகூ - ஆம் அடி 
முதற்கொண்டு , எச - ஆவது வரி வரையில் கடற்கரையி 
லுள்ள செம்படவர் குப்ப இயற்கை சொல்லப்படுகின்றது . 
இவ்வாறாகப் , பாக்கத்திற் சொல்லப்பட்ட தனைக் குப்பத் 
திற்கும் குப்பத்தில் நடைபெறு தலைப் பாக்கத்திற்கும் ஏற்றி 
அவர் பொருளுரைத்தது போலியுரையா மென்க . 

{ உஅ - கூக ) குறும்பல்லூர் .........திணையேரி 
கொள்ளை - விலை . சாற்றி - சொல்லி விற்று . பணை 
குதிரை இலாயம் . புறவு - புறம்பு . உரு கெழுதிறலுயர் 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


அங 


கோட்டத்து என்பதற்கு நச்சினார்க்கினியருரைத்த பல 
பொருளுங் காண்க , கோட்டம் கரையுமாம் , கோயிலுமாம் . 

( 10 - D0 ) புலிப்பொறிப் .........மாசூட்டும் 
போர்க்கதவு - வாய்பொருந்தின கதவுகள் ; போரமை 
புணர்ப்பின் ) 

என்றார் நெடுநல்வாடையிலும் . ஓவம் - 
சித்திரம் ; ஓவத் தன்ன இடனுடை வரைப்பின் என்றார் 
புறத்தினும் . 
( 6 க - நிக ) 

குங ) தண்கேணித் .......... பல்சாலை 
கேணித் தகைமுற்றம் - கேணிகளை உள் அடக்கின 
முற்றம் ; தகைதல் - உள்ளடக்குதல் . சாலை - மாட்டுக் 
கொட்டில் . 

( ருகூ - ரு அ ) தவப்பள்ளித்......... சேக்கு 
முனிவர் வேட்கும் புகையை வெறுத்தலாற் குயில்கள் 
சோலையைவிட்டுக் காளிகோட்டத்திற்போய்த் தூதுணம் 
புறாக்களோடும் ஒருபுறத்தே தங்கும் என நேரே பொருள் 
படு தலை விடுத்து நச்சினார்க்கினியர் காளிகோட்டத்தைப் 
புறாக்களுக்கு அடைமொழியாக்கிப் பின் 

பின் அப் புறாக்க 
ளோடுங் குயில்கள் காவிலே சென்றிருக்குமெனக் காவுடனே 
சேர்த்துப் பொருளுரைக்கின்றார் . அங்ஙனம் பொருளுரைப் 
பின் முனிவர் வேள்வி வேட்குமிடம் இதுவென்பது பெறப் 
படாமையானும் , குயில்கள் எவ்விடத்தைவிட்டு எங்கே 
போயிருந்தனவென்று வினாவுவார்க்கு இறுக்கலாகாமை 
யானும் அஃதுரையன்றென மறுக்க . இளமரக்காவிலே 
முனிவர் வேட்கின்றாரென்றும் , 

அங்கெழும் புகையை 
வெறுத்து அச் சோலையை நீங்கிப்போய்க் குயில்கள் காளி 
கோட்டத்திற் றங்குகின்றனவென்றும் பொருள் கூறுதலே 
பொருத்தமுடைத்தாதல் காண்க . காளிகோட்டம் நகர்ப் 
புறத்தே உள்ளது ; முனிவர் வைகுங்கா அதற்குஞ் சேய்த் 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


தாய் உள்ளதென்க . அக்கி , ஆகுதி என்னும் வடசொற் 
கள் அங்கி ஆவுதி எனத் திரிந்தன . கடிநகர் - அச்சந் 
தருங் காளிகோட்டம் . 

தூது - சிறு கல் . 
( குக - எச ) முதுமரத்த......... புகர்ப்போந்தை 

கருந்தொழில் - கொலைத்தொழில் , கொலைத்தொழி 
லிலும் , இரும்பு முதலான வலிய உலோகங்கள் அடித்துத் 
திரட்டுந் தொழிலினும் பழகிய கையைக் கருங்கை 
என்பர் ; “ கொன்றுவாழ் தொழிலினும் வன்பணித் தொழி 
லினுங் , கன்றிய தொழிற்கை கருங்கை எனப் படுமே ” 
( திவாகரம் , கசு ) என்பதூஉங் காண்க . 


என் 


. 


‘ கருந்தொழிற் கலிமாக்கள் என்பதற்கு நச்சினார்க் 
கினியர் வலிய தொழிலையுடைய செருக்கின பரதவர் 
பிள்ளைகள் 

பொருளுரைத்து ‘ இவர் ( சுகூ ) 
கடலிறவின் சூடு தின்றும் , ( சுச ) வயலாமைப் புழுக் 
குண்டும் , ( சுரு ) வறளடம்பின் மலர் மலைந்தும் , ( சுசு ) 
புனலாம்பற் பூச்சூடியும் , ( கூரு ) கோண்மீன் போல என்று 
சேர்த்துக் கொண்டுபோய்ப் பின் ( எஎ ) ‘ ஏழகத் தகரொடு 
சிவல்விளை யாட என்பதெனொடு ஓரியைபுமின்றிக் கூட்டி 
முடித்து இடர்ப்படுகின்றார் . கலிமாக்கள் என்பதற்குச் 
சிறுபிள்ளைகள் 

பொருள் கொண்டமையானே 
விளையாட என்னும் வினைவந்த இடம் பார்த்து இணக்கி 
இவ்வாறு போலியுரை கூறினார் . அதன்பின் எங - இல் 
உள்ள இகன் மொய்ம்பினோர் என்பதனைப் பிரித்தெடுத் 
துக் கொண்டுபோய் 

• 0 - இல் உள்ள வரிமண லகன் 
றிட்டை என்பதெனொடு சேர்த்துத் திரும்பவும் எ 0 - இல் 
உள்ள ‘ தீண்டி முதலிய வினைகளொடு சேர்த்துப், பிறகு 
அதனை உஎ - இல் உள்ள பாக்கத்தோடு இயைத்துப் பெரிய 
தோர் இடர்விளைத்துப் பாட்டின் பொருணயஞ் சிதைத்தார் . 


என்று 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


என 


இவர்போல் இங்ஙனம் உரைக்குழப்பஞ் செய்வார் பிறரை 
வேறு யாண்டுங் கண்டிலம் . சிறார் விளையாட்டையும் , வலிய 
பெருமக்கள் போர்விளையாட்டையும் தனித்தனியே கூற 
வேண்டுமெனக் கருதிய தங்கருத்தை , அக் கருத்துக்குச் 
சிறிதும் இடந்தராத ஆக்கியோன் திருப்பாட்டில் இயைப் 
பான் வேண்டி அதனை அங்ஙனமெல்லாம் அலைத்து வரம் 
பின்றி யுரைகூறத் துணிந்தது அவர்க்குப் பெரிதும் 
ஏதமாம் என்க . 

இனிக் கருந்தொழின் மாக்கள் என்பதற்கு மீன் 
பிடிக்குங் கொலைத்தொழிலிற் பழகிய வலிய செம்படவர் 

வைத்து நேரே பொருளுரைத்துச் சென்றால் இப் 
பகுதி ஆற்றொழுக்காய்ப் பொருள் பயந்து செவ்வி தின் 
முடியுமாற்றைப் பொருட்பாகுபாட்டில் வரைந்த பொழிப் 
புரைக்கட் காண்க . கலிமாக்கள் என்பதற்குச் சிறார் என்று 
பொருளுரை த்தற்குப் பாட்டின் பொருளியைபு இடங் 
தராமையோடு அச்சொற்றொடரும் இடந்தருவதின்றாம் ; 
என்னை ? சிறு மகார்க்குக் கருந்தொழில், வலிய , செருக்கிய 
முதலான அடைமொழிகள் ஏலாமையானும் , மாக்கள் 
என்னுஞ் சொல் அப் பொருடராமையானு மென்பது . 
மற்றுக் கிடந்தவாறே வைத்துக் கலிமாக்கள் செம்படவர் 
எனப்பொருளுரைப்பின் , இகன்மொய்ம்பினோர் என்பதும் 
அவரையே குறித்து நின்று கூறியது கூறலாமெனின் ; 
அற்றன்று , செம்படவர் மேற்சொன்னவாறு கையினுங் 
கலத்தினும் மெய்யுறத் தீண்டிப் போர் இயற்றியும் அதனா 
னும் தம் வலி யடங்காமையின் மாறுபட்ட திறலுடைய 
ராய்க் கவண்கல் வீசுவாராயினரென்று உரை கூறக் கிடத் 
தலால் அது கூறியதுகூற லாகாதென்க. 

வறள் அடம்பு - வறண்ட மணலிற் படர்ந்த அடப்பங் 
கொடி ; இக்கொடி கடற்கரை மணலிற் படருமென்பது 


१ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


நெய்தற்கலி ( க 0 ) யுள்ளும் , பதிற்றுப்பத்தி னுள்ளுங் 
( ஈ. 0 , டூக ) கூறப்படு தலின் இது வறள் என்னும் அடை 
யடுத்துவந்தது . நாள் மீன் - நட்சத்திரம் ; கோள்மீன் 
கிரகம் . 

( எரு - எ எ ) பறழ்ப்பன்றிப் .........விளையாட 
உறை என்பது மண்ணாற் சுவர்போற் சூழ வனைந்து 
ஓரடிக்குமேல் உயரமாக்கிச் சுள்ளையில் வைத்துச் சுட் 
டெடுப்பது . இவ்வாறு சமைத்த உறைகளை நிலத்தை 
அகழ்ந்து ஒன்றன் மேல் 

ஒன்றாக அடுக்கிச்செய்வது 
உறைக்கிணறு என்று சொல்லப்படும் . மேழகத் தகர் 
துருவாட்டின் ஆண் ; இதனை ஏழகம் என்றும் வழங்குப ; 
இவ்விரு சொல்லுந் துருவாட்டின் ஏற்றுக்குப் பெயரா தல் 
திவாகரத்துங் காண்க . சிவல் - கௌதாரிப்பறவை . புறச் 
சேரி - இழிதொழிலாளரான செம்படவர் நகர்க்குப் புறத்தே 
யிருக்கும் ஊர் ; இது குப்பத்தை அடுத்துள்ள தாகும். 

( எ அ - க o ரு ) கிடுகுநிரைத்...... . பெருந்துறை 
கிடுகுநிரைத்து எஃகு ஊன்றி- கேடகத்தை வரிசையா 
வைத்து வேலை ஊன்றி என்க . நடுகல்லின் அரண் நட்ட 
கல்லையே இடமாய்க்கொண்டு நின்றவீரன் என்க . இவ்வா 
றன்றி , இறந்துபட்ட மறவனுக்கு அறிகுறியாக அல்லது 
நினைவுக்குறியாக நிறுத்திய கல்லையுடைய காவலிடம் 
அல்லது கோட்டம் என்று பொருளுரைத்தலே விழுமிது . 
நடுகல் நின்ற இவ்வரணத்தைத் தூண்டிற்கோல் சார்த்திய 
செம்படவர் குடிசை வீட்டுக்கு ஆசிரியர் உருத்திரங் 
கண்ணனார் வெளிப்படையாக 

கூறு தலையும் 
அறியாது , நச்சினார்க்கினியர் 

இவ்வடிகளைப் 

பிரித் 
தெடுத்துக் கொண்டுபோய் எக - ஆவது.அடியிலுள்ள ‘ புறக் 
கொடா அது என்பதனோடு இயைத்து ஒரு போலியுரை 


உவமை 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


அஎ 


கூறினார் . அங்ஙனங் கூறு தற்கு ஓரியைபின்மையானும் , 
ஆசிரியர் கருத்துக்கு மாறாய் உவமமின்றிப் பிறழ்தலானும் 
அவருரை பொருந்தாதென மறுக்க . 

நெடுந்தூண்டிலிற் காழ் என்றமையான் அதனோடு 
இனமான மீன் இடும் புட்டிலும் ஈண்டுக் கொள்ளப்படும் . 
கேடகம் மீனிடும் புட்டிலுக்கும் , வேல் தூண்டிற்கோலுக் 
கும் உவமைகளாம் . 


சினைச்சுறவின் கோடுநட்டு மனைச்சேர்த்திய வல்லணங் 
கினால் - கருக்கொண்ட சுறாமீனின் கொம்பை நட்டு அதனையே 
தான் இருக்குமிடமாகச் சேர்த்த வலிய கடற்றெய்வத்தின் 
பொருட்டு . மனை - இருக்குமிடம் ; இச்சொல் 
பொருள் படுமாகவும் , நச்சினார்க்கினியர் இதனைக் கொன்னே 
வேறுபிரித்துப் போய் 4 - ஆவது வரியிலுள்ள ‘மணன் 
முன்றில் என்பதெனொடு கூட்டினார் . “ நெய்தனிலத்தில் 
நுளையர்க்கு வலைவளந் தப்பின் அம் மகளிர் கிளையுடன் 
குழீ இச் சுறவுக்கோடு நாட்டிப் பரவுக்கடன் கொடுத்தலின் 
ஆண்டு வருணன் வெளிப்படும் என்பது தொல்காப்பியப் 
பொருளதிகாரத்தில் நச்சினார்க்கினிய ருரைத்தவுரை . 

மடி தல்- தந்தொழில் செய்யாது சோம்புதல் காவிரித் 
துறைக்கு உவமையாய் நேரே சென் றியைவ தாகிய ‘ பெறற் 
கருந் தொல்சீர்த் துறக்கம் என்னும் அடியை ககக - வது 
அடியிலுள்ள ‘ நெடுங்கால்மாடம் என்பதனோடு இயைத்து 
இடர்ப்படுகின்றார் நச்சினார்க்கினியர் . கவலையின்றிப் பல் 
பயன் நுகர்ந்து பரதவர் தம் மகளிரோடும் இனிது விளை 
யாட்டயர்கின்ற காவிரித் துறையைத் , தேவர் அரம்பை 
மாதரோடும் விளையாடுகின்ற துறக்கத்திற்கு 
கூறுதலே நிரம்பவும் பொருத்த முடைமையின் , அதுவே 
ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் கருத்தாதல் காண்க . 


உவமை 


मम 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


( 50 சு - கககு ) துணைப்புணர்ந்த ......... கங்குலான் 

துணை - கணவன் , மது - காமத்தேன் . கொடுந்திமில் 
மூன்வளைந்த கட்டுமரம் , அல்லது மீன்படகு , தோணி 
எனவும் ஆம் . குரூஉச்சுடர் - நிறஞ்சிறந்த விளக்கு . 
கண் அடை இய- கண் அடைந்த , அஃதாவது கண்டுயின்ற . 

( ககசு - கஉடு ) மா அகாவிரி...... குறைபடாது 
எக்கர் - காவிரியாற்று நீர் கொண்டுவந்து திரட்டிய 
டுமணல் . இவ் வெக்கர் மணலிலே கடையா மத்தில் துயில் 
கொண்டு கிடப்பார் சுங்கங் கொள்ளுங் காவலாளர் என்பது 
நேரே பொருள்படுவதாகவும் , இதனைவிட்டு நச்சினார்க் 
கினியர் அதனைப் பரதவர்மேலேற்றி அவர் அம் மணன் 
மேற் கண்டுயின்று கிடப்பரென வுரைகூறி , மற்றை நாளில் 
அப் பரதவர் வெறியாடு மகளிரொடு கூடி விழாவெடுப்ப 
ரென கருரு - வது வரியொடு கொண்டுபோய்க் கூட்டி முடித் 
திடுகின்றார் . இப் பாட்டுச் செல்லுநெறியை ஒரு சிறிது 
நோக்குவார்க்கும் இவருரை பொருந்தாமை நன்கு தெளியப் 
படும் . சுங்கங்கொள் வோர் தங்கடமை வழாது இரவிலுஞ் 
சாவடியி லிருந்தவாறே காவலாய் எக்கர்மணலிற் றுயில் 
கொள்வரெனக் கிடந்தவாறு வைத்துரைத்தலே பொருட் 
சிறப்புடைத்தாவ தன்றிப் , பரதவர் உறங்கினாரென 
வாளாது கூறல் சிறவாதென்க . 


வேலாழி - கடல் , ஈண்டு ஆகுபெயராற் கடற்கரை . 
இனி வேலா ஆழி எனப் பிரித்துக் கரையுங் கடலுமென 
உரைத்தலுமொன்று : இவ்வாறு கொள்ளின் ‘ தாழை 
வேலாழி வியன்றெருவில் என்பதற்குத் தாழைவளர்ந்த 
கரையினையும் கடலருகே நின்ற அகன்ற தெருவினையு 
முடைய என்று பொருளுரைக்க ; வேலா ஆழி என்ப 
வற்றில் ஆழி என்பதன் முதல் தொக , வேலாழி என்று 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


அக 


அவை புணர்ந்தன . உல்கு - சுங்கம் ; உறுபொருளும் 
உல்கு பொருளும் " என்னுந் திருக்குறளிலும் இஃது இப் 
பொருட்டாதல் காண்க . 

( கஉ ரு - கசக ) வான் முகந்த .......... முன்றில் 
“ நிலத்து ஏற்றவும் " என்பதூஉம் பாடம் ; அதற்கு 
‘‘ நிலத்தின்கண் ஏற்றப்படவும் என்று பொருளுரைக்க . 
- பரப்பவும் என்பது தன்வினைப் பொருட்டு . வலியுடை 
வல் அணங்கினோன் -உடல்வலியொடு மனவலிமையும் ஒருங்கு 
உடைமையாற் பிறர்க்கு அச்சத்தை விளக்குங் காவலன் 
எனப் , புலியடையாள இலச்சினையைப் பொறிக்குந் தொழி 
லாளன் மேற்றாக உரைக்க ; மனவலியாவது தான் என்று 
கொண்ட கடமையிற் பிறழாத மனத்திட்பம் . சுங்கள் 
கொடாமற் பண்டங்களைக் களவில் ஏற்றவும் இறக்கவுங் 
கருதுவார்க்கு அவன் அச்சத்தை விளைத்தலின் அணங்கி 
னோன் என்றார் . இனி , அணங்கின் நோன் 
பிரித்து அவற்றைப் புலிக்கு அடையாக்கி , வலியுடைமை 
யால் வலிதே வருத்தும் இயல்பின தான வலிய புலியினடை 
யாளம் எனப் பொருளுரைத்தல் சிறந்த தன்று . புலி உவம 
வாகுபெயர் . பண்டம் பொதிமூடை - பண்டங்கள் பொதிந்த 
மூட்டை . கொடு வளைவுப் பொருளுணர்த்தும் ஓர் உரிச் 
சொல் . வருடை - ஒருவகை மான் . ஏழகம் : 

மான் . ஏழகம் : மேழகம் 
என்பன ஆட்டுக்கிடாய் 

என்னும் ஒரு 

ஒரு பொருளையே 
உணர்த்துவனவாகும் . 
( கசஉ - ) 

கருஅ ) குறுந்தொடை ...... லாவணத்து 
குறுந்தொடை - அணுகின படிகள் . குறுமை ஈண்டு 
அணிமையினை யுணர்த்திற்று . படிக்கால் - ஏணி . பல் 
தகைப்பு - வீட்டின் பல பகுதிகள் : கட்டுகள் . வளி 
நுழையும்வாய் - தென்றற்காற்றுப் புகும் சாளரம் நுண் 


எனப் 


சு 0 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 
தாது உறைக்கும் - நுண்ணிய மகரந்தப் பொடியைச் 
சொரியும் : புன்னை நுண்டா துறைத் தரு நெய்தல் ” 
என்னும் ஐங்குறு நூற்றிற்போல . துடுப்பு -கணு . ஆவணம் 
கடைத்தெரு . 
( ககுக - கஅக ) மைய றுசிறப்பிற் .........வரைப்பில் 

மையறு சிறப்பிற் றெய்வஞ் சேர்த்திய மலர் அணி 
வாயிற் பலர்தொழு கொடி - குற்றமற்ற சிறப்பினையுடைய 
தெய்வத்தை ஏற்றுவித்து மலர்களணிந்த கோயில் 
வாயிலிலே பலருந் தொழுதுசெல்லுங் கோழிக்கொடி என்க . 
நின்றவாறே சென்று இயைந்து இங்ஙனம் பொருடருவ 
தாகிய மையறு சிறப்பிற் றெய்வம் என்னுஞ் சொற் 
றொடரைப் பிரித்தெடுத்துப்போய் , முருகனுக்கும் ஏனைத் 
தெய்வங்களுக்கும் எடுத்த விழா அறாத ஆவணம் என்று 
கூட்டி நச்சினார்க்கினியர் இடர்ப்படுகின்றார் . க.நகூ ஆவது 
வரிமுதல் கொடிச் சிறப்புக் கூறப்புகுந்த 

ஆசிரியர் 
மற்றைக் கொடிகளைக் கூறுதற்குமுன் தெய்வத்தன்மை 
யுடைய கோழிக்கொடியை முதலிற் கூறக் கருதி முருகப் 
பிரான் றன் 

திருகோயில்வாயிலிலே கட்டப்பட்டிருக்கு 
மதனைக் கூறிய நுணுக்கமறியாது நச்சினார்க்கினியர் தாம் 
ஒருபொருள் கூறுவான் புகுந்து இழுக்கினார் . 


கூழ் - உணவுப்பொருள் , மஞ்சிகை -பேழை . ப்ண்ணி 
யம் - பலபண்டம் : பாகு உகுத்த பசு மெழுக்கிற்காழ் - 
பாகாகக் காய்ச்சி வார்த்த பசிய மெழுக்கைப் பூசிய கோல் . 
கிடுகு - சட்டம் ; இச் சொல் முன் ஒருகால் கேடகம் என் 
னும் பொருளில் வந்தவாறு காண்க . பாகு உகுத்த என் 
பதற்கு இப்பொருள் காணமாட்டாத நச்சினார்க்கினியர் 
இதனை மஞ்சிகை என்பதெனொடு சேர்த்துப் ‘பாக்கு . 
வெற்றிலை சொரிந்த மஞ்சிகை என்று பொருள் கூறினார் . 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


கூக 


அவ்வாறியைத்தற்குச் செய்யுளிடந்தராமையின் யாங் கூறி 
யதே பொருளென வறிக ; சிறார் ஏறாமைப்பொருட்டுக் 
கோல்களில் மெழுக்குத் தடவி நாட்டு தல் உண்டு . இனி 
மெழுக்கு என்பதற்குச் சாணத்தால் பெழுகுதல் 
என்றுரை கூறினாருமுளர் ; அது பொருந்தாமை ஈண்டுக் 
கூறியவாற்றாற் காண்க . கரும்பின் ஒண்பூப்போல மேலூன் 
றிய துகிற்கொடியும் என , அகன்று நின்ற உவமையை 
அணுகிய நிலையில் இயைக்க . 

தொன்று தொட்டுப் பிறரை ஏவிக்கொள்ளும் உரிமை 
கல்வியறிவின் மேம்பட்டார் பால தாய் நிற்றலின் தொல் 
லாணை நல்லாசிரியர் என்றார் . நிரம்பிய கல்வியில்லார் 
அவர்முன் வாய் திறக்கவும் அஞ்சுவராகலிற் , கல்வியிற் 
சான்ற அவரெடுத்த கொடி அவர்க்கு அச்சந்தருமெனப் 


பட்டது . 


துவன்று இருக்கைத் தூங்குநாவாய் என மாற்றிக் 
கூட்டி ‘ நிறைந்த இருப்பினையுடைய அசையும் மரக் 
கலன்கள் என்க . மிசைக் கூம்பின் என்னுஞ் சொற் 
றொடரைக் கூம்பின்மிசை என மாறுக . சேய நாடுகளிற் 
சென்று பண்டங்கள் இறக்கியும் ஏற்றியும் மீண்ட தத்தம் 
மரக்கலங்களைக் கண்டு அவ்வவற்றிற்குரியார் மகிழ்தற்கு 
அவற்றின்மேற் கட்டிய கொடிகள் அடையாளமாய் நின் 
று தவு தலின் அவை விரும்பத்தக்கன என்றார் ; நசை 
விருப்பம் . 
நறவுநொடை - கள்விற்றல் . 

. 

பதாகை ( வடசொல் ) 
பெருங்கொடி . 

( கஅ ங - 1 கங ) செல்லா நல்லிசை.... மறுகி 

காலின்வந்த கருங்கறிமூடை - வண்டியிற் கொண்டு 
வந்த கரிய மிளகு பொதி , கால் - உருள் ; அஃது இங்கே 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


உருளையுடைய வண்டியை உணர்த்திற்று ; இச் சொல் இப் 
பொருட்டாதல் கால்பார் கோத்து " என்னும் புறப் 
பாட்டிற் காண்க . “ ஒருங்கு தொக்கன்ன வுடைப்பெரும் 
பண்டங் , கலத்தினுங் காலினுந் தருவன ரீட்ட என்புழி 
அடியார்க்கு நல்லார் உரை கூறியவாறே ‘ வழியிற் கொண்டு 
வந்த என் றுரைப்பினுமாம் . இப் பொருள் கூறவறியாத 
நச்சினார்க்கினியர் < நீரிற் காலில்வந்த என இரண்டிடத்துக் 
கூட்டிக் கடலிலே காற்றான்வந்த வெனப் பொருந்தாவுரை 
வேரைந்தார் . குடமலை - குடகுமலை ; அல்லது மேற்கண 
வாய்மலை ; காவிரிப்பூம்பட்டினத்திற்கு மேற்கிலுள்ள தது 
வாகலின் , ஈண்ட தனைக் கூறுதலே பொருத்தமாம் ; பொதி 
யம் தெற்கேயுள்ள தாகலின் நச்சினார்க்கினியர் அதனைக் 
கூ - தல் பொருந்தாது . ஈழம் - இலங்கை . 
| + கங - உ க உ ) நீர் நாப்பண்ணு துவன் றிருக்கை 

துறைமுகத்து நீரில் உலாவும் மீனும் கரையிற் றிரியும் 
யாடு முதலான விலங்குகளும் நீரிலும் நிலத்திலும் இடரின்றி 
உறங்கிச் செம்படவர் குடிசை முற்றத்திலும் ஊன்விற்றற் 
றொழிலையுடையார் குடிசையிலும் தாவிப்பாய்ந்துந் திரண்டும் 
நிற்கும் என்க இங்ஙனம் நெறிப்பட ப்பொருளுரையாது 
நச்சினார்க்கினியர் ‘ புரவி மூடை மணிபொன் முதலியன 
நீரினும் நிலத்தினும் இனிது தங்கி வளம் மயங்கிய மறுகு 
என்றிடர்ப்பட் டியைக்கின்றார் . துஞ்சி என்னுஞ் சொல் 
லுக்கு உறங்கி என்னுஞ் செம்பொருளும் அதற்கேற்ற 
மீன் , மா முதலிய உயிருடைப் பொருள்களும் உளவாகவும் , 
அவற்றைவிடுத்து அச் சொல்லுக்குத் தங்கி என ஆக்கப் 
பொருள் கொண்டு அவ்வாறு இயைத்தது தீம்பாலுண 
விருப்ப அதனை உவர்த்தொதுக்கி அறிவுமயக்குங்கள்ளுண் 
பார் திறனோடொப்பதாயிற்றென்க. 

1. சிலப்பதிகாரம் , மனையறம் படுத்தகாதை . 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


கங .. 


பலதேய 


மேலும் , உகஎ - வது வரியிற் பலவேறு மொழி வழங் 
கும் 

மாக்களுங் காவிரிப்பூம்பட்டினத்தில் 
வந்துறைவரெனக் கூறிய பகுதியை ஆண்டு நின்றும் பிரித் 
தெடுத்து வந்து அவர் உறையும் மறுகு என ஈண்டி தெனொடு 
வரன் முறையின்றி முடிக்கின்றார் நச்சினார்க்கினியர் . 

கிளை கலித்து - கொல்வாரின்மையின் தம் சுற்றம் 
பல்கி . 

பண்ணியம் - தின்பண்டம் . பசும்பதம் - புதிது வந்த 
அரிசியால் ஆக்கிய சோறு . நுகம் - குறுக்குக் கட்டை . 
பகல் - அதன் நடுவில் தைத்த ஆணி . கொண்டி - மிகுந்த 
பொருள் . 

( உக . - உக அ ) பல்லாயமொடு ......... பெறினும் 

புலம்பெயர் மாக்கள் பல்லாயமொடு பதி பழகிக் கலந் 
தினி துறையும் எனக் கூட்டுக . பல் ஆயமொடு பதி பழகி 
பல தொகுதியாகக் காவிரிப்பூம்பட்டினத்திலுறையும் நன் 
மக்களோடும் ஒருமித்துப் பழகி . வேறு வேறு உயர்ந்த முது 
வாய் ஒக்கல் -வேறு வேறாகச் சிறந்த அறிவுவாய்த்த சுற்றத் 
தாரையுடைய நன்மக்கள் . வேறு வேறாக அறிவு சிறத்த 
லாவது பலதிறப்பட்ட நூல்களிற் பயின்று முதிர்ந்த அறிவு 
வாய்த்தல் . பல திறப்பட்ட அறிவுடைய நன்மக்களெல்லா 
ரும் திருவிழா நடைபெறும் ஓரிடத்திற்சென்று கூடுதல் 
போலப் பலதிறப்பட்ட மொழிகள் வழங்கும் பல தேயத் 
தாரும் இந் நகரத்திற் குழுமுவர் என்க . 

வேறுவே 
றுயர்ந்த என்னும் அடைமொழித் தொடரை நச்சினார்க் 
கினியர் புலம்பெயர் மாக்களொடு கூட்டுகின்றார் ; அங்ஙன 
முரையுரைத்தல் வேண்டா கூறலேயா மென்க . 
( உ 20 -உக) வாரிருங்கூந்தல் ......... தண்பணையெடுப்பி 

பிணி அகம் - சிறைக்களம் . பீடுகாழ் முற்றி - தன் 
பெருமைத்தன்மை வைரம்ஏறி முதிர் தலால் . காப்புஏறி - 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


மதிலைஏறி . வாள்கழித்து - மதிற்புறத்திருந்த வாட்படை 
வீரரை ஓட்டி ; அல்லது தனது வாளை உறையினின்றுங் 
கழித்து எனலுமாம் . ஓங்கு எழில் யானை - உயர்ந்த அழ 
கினையுடைய யானை . தூறு இவர் துறுகல் - குறுஞ்செடி 
படர்ந்த நெருங்கிய பொறைக்கல் , அல்லது சிறுகுன்று ; 
வேங்கை மாத்தகட் டொள்வீ தாய துறுகல் என்றார் 
புறத்திலும் . 

உழிஞை சிறுபூளை எனப்படுமென்று 
திவாகரத்துட் சொல்லப்படு தலின் , அதனோடினமான 
பெரும்பூளையுஞ் சூடினானென்று ஆசிரியர் கூறிய கருத்தறி 
பாது , நச்சினார்க்கினியர் இச் சொல்லை உசக ஆம் அடியி 
லுள்ள மயங்கி என்பதனொடு கூட்டி யுரை கூறுகின்றார் . 
மாக்கண் அகல் அறை - பெரிய இடத்தான் 

டத்தான் அகன்ற 
பாசறை. 

பணை - மருதநிலம் , அங்குள்ள குடிகளுக்கு 
ஆயிற்று . பொய்கை செருந்தி நீரற்று நீடி எனக் கூட்டுக . 

(உச 0 - உ சடு ) வெண்பூக் ...... . யுகளவும் 
அறுகோட்டு இரலை - அறுப்பறுப்பான கொம்புள்ள 
கலைமான் , மான்பிணை - பெட்டை மான் . 

( உசசு - உருக ) கொண்டிமகளி.........துறையவும் 

கொண்டி மகளிர் - சிறையாகப் பிடித்துக்கொள்ளப் 
பட்ட மகளிர் . கொண்டி முன்னே மிகுபொருள் என் 
னும் பொருளில் வந்தது காண்க . கந்து- தெய்வம் உறையுந் 
தறி : சிவலிங்கம் . பொதியில் , அம்பலம் என்பன கோயி 
லென்று பொருளுணர்த்தும் . 
( உரு -உசு 0 ) மருவிலை நறும்பூத்.........டுவன் றவும் 

அறுகை என்பதில் ஐ : சாரியை ; அறுகம்புல் , 
அறுகையு நெருஞ்சியு மடர்ந்து " என்றார் மணிமேகலை 
யினும் . அழல்வாய் ஓரி அஞ்சுவரக் கதிர்ப்பவும் - அழன்ற 
வாயினையுடைய முதுநரிகள் பிறர்க்கு அஞ்சுதல் உண்டாக 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


ஓங்கி ஊளையிடவும் என்க , கூகையில் ஓர் இனம் ஆந்தை 
எனவும் பிறிதோர் இனம் கோட்டான் எனவும் வழங்கப் 
படும் என்பர் ; இங்கே கூகை என்பது ஆந்தை . இது 
கூவும் ஓசை அழுகுரலை யொத்தலின் “ அழுகுரற் கூகை 
என்றார் . ஆண்டலை - கோட்டான் போல்வதொரு பறவை ; 
இதன் றலை ஆண்மக்கள் தலை போ லிருத்தலின் இப்பெயர் 
பெறுவதாயிற் றென்க . புலவூண்பொருந்திய குராலின் 
குரலும் , ஊண்டலை துற்றிய ஆண்டலைக் குரலும் என்றார் 
மணிமேகலையினும் . 


( உசுக - உசு அ ) கொடுங்கான் ........குழறவு 

கொடுங்கால் மாடம் - கால்கள் வளைத்து அழகாகக் 
கட்டப்பட்ட மாடம் . கொடுங்கால் என்னும் இவ்வடை 
மொழியை 

நச்சினார்க்கினியர் பேய்மகள் என்பதனொடு 
வறிதே இயைக்கின்றார் . 

விருந்து ஆனாது உண்டு என மாற்றுக; ‘உண்டும் 
என்பதில் உம்மை தொகுத்தல் . 


வறுங்கூடு - வறிதாய்ப்போன நெற்கூடு. 


சாவிற்கு முற்குறியாகக் கூகை நடுப்பகலிற் குழறு 
தலைப் " பேணாரகநாட்டு , நன்பகலுங் கூகைநகும் " என்னும் 
புறப்பொருள் வெண்பாமாலையானும் உணர்க , ( வஞ்சிப் 
படலம் , ச . ) 

( உசு . - உகக ) மருங்கடி ....... றோளே 


ஞாயில் - அம்பெய்வதற்கு மதின்மேற் சமைத்த 
ஒரு மதிலுறுப்பு ; இதனை அடியார்க்கு நல்லார் குருவித் 
தலை என்பர் . 

1. சிலப்பதிகாரம் , அடைக்கலக்காதை , உக - ஆம் வரி . 


கள் 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


விசிபிணிமுழவு - இறுகக்கட்டின வார்க்கட்டையுடைய 
முரசு , பரு ஏர் எறுழ் கால் - பெரிய அழகினையும் வலியினை 
யும் உடைய கால் . 


இனி இங்ஙனம் வகுத்துக்கொண்டு உரை கூறிய 
பொருத்துவாய்களையெல்லாம் ஒரு முடிபாக்கி இப் பாட்டின் 
வினைமுடிபு காட்டுகின்றாம் . இதன்கட்போந்த இருபத் 
தேழு பொருத்துவாய்களையும் பொருட்பாகுபாட்டிற் 
காண்க . இங்கு முடிபுமட்டுமே வரைகின்றாம் . 


நண்ணார் காப்பு ஏறி வாள் கழித்துத் தாயம் எய்தி 
அங்ஙனம் எய்தியமையானும் மனமகிழானாய்ப் 

போர் 
வேட்டுச் சமம்முருக்கித் தண்பணைகளை அழித்துச் செறு 
வும் வாவியும் மயங்கவும் பொதியிலில் யானை உறையவும் 
மன்றத்து ஓரி கதிர்ப்பவும் ஆண்டலை விளிப்பவும் பேய் 
மகள் துவன்றவும் செழுநகர் வறுங்கூட்டுள்ளிருந்து கூகை 
குழறவும் ஊர்கவின் அழியப் பெரும்பாழ்செய்தும் அமைதி 
பெறானாய்த் தான் முன்னிய துறை போகலிற் பல்லொளியர் 
ஒடுங்க அருவாளர் தொழில்கேட்ப வடவர் வாடக் குடவர் 
கூம்பத் தென்னவன் திறல் கெடச்சீறிக் கண்ணாற்செயிர்த்து 
நோக்கிப் பொதுவர் வழிபோன்ற இருங்கோவேள் மருங்கு 
சாயக் காடுகொன்று நாடாக்கிக் குளந்தொட்டு வளம் 
பெருக்கி உறந்தை போக்கிக் குடிகிறீ இப்புகழை அமைத்துப் 
புதைநிறீ இப் பெயர் கொடுத்துப் புறக்கொடாது வேந்தர் 
சூடிய கழற்காலினையும் புதல்வரும் மகளிரும் திளைக்கும் 
மார்பினையும் பெருவலிமையினையும் உடைய திருமாவளவன் 
தெவ்வர்க்கு ஓக்கிய வேலினும் யாம் போதற்கு எழுந்த 
கானங் கொடியதா யிராநின்றது ; அவன் செங்கோலினும் 
என்கா தலியின் மென்றோள்கள் குளிர்ந்தனவா யிருக்கின் 
றன ; ஆகலின் , காவிரி பொன் கொழிக்கும் கழனியினையும் , 


விளக்க உரைக்குறிப்புக்கள் 


கஎ 


பாக்கத்தினையும் , பூந்தண்டலையினையும் , ஏரியினையும் , அரண் 
மனை அட்டிலினையும் , சாலையினையும் , 

சாலையினையும் , காளிகோட்டத் 
தினையும் , மன்றம் புறச்சேரி முதலியவற்றையுடையனவாய்த் 
துறக்கம் ஏய்க்கும் பெருந்துறையினையும் , உல்கு செய்வார் 
மடியா திருக்கும் பண்டசாலை முன்றிலினையும் , விழவறாத 
ஆவணத்தினையும் , செழுநகர் வரைப்பினையும் , நனந்தலை மறு 
கினையும் , வேளாளர் துவன்று இருக்கையினையும் உடைய 
தாய்ப் பலமொழி வழங்கும் பலதேயத்தாரும் போந்து 
உறையப் பெற்ற தாய் உள்ள காவிரிப்பூம்பட்டினத்தையே 
அவ் வேந்தர்பெருமான் பரிசிலாகத் தரப்பெறுவேனாயினும் 
கூந்தல் இழை முதலியவற்றையுடைய என் ஆருயிர்க் 
காதலியைப் 

வருதற்கு ஒருப்படமாட்டேன் 
கண்டாய் நெஞ்சமே ! என வினைமுடிபு செய்க . 


பிரிந்து 


காக 


காச 


சக ; பிங்க 


கஎரு 


லந்தை 


உருக 


உருசு 


கலை 


மான் 


உசரு 


• பாசறை 


உஎ 


க 2 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 

( எண் : வரி எண் ) 
அகவ இசைக்க 

கருசு அலவன் - நண்டு 
அகழ்க்குவன்-கல்லுவ 

-கல்லுவன் உஎக அவிர் - விளங்கு 
அங்கி ( வடசொல் ) -தீ 

அறம் - நல்வினை , 
அசை - கட்டிய 
அசைஇ - இருந்து 

அறுகை - அறுகம்புல் ; ஈற்றில் 
அசைவு - இளைப்பு 

நின்ற ஐ சாரியை 
அஞ்சுவர - அச்சம் உண்டாக அறு கோட்டு இரலை - அறுப்ப 

உடுஎ 

றுப்பான கொம்புள்ள 
அட்டி- கொடுத்து , 20 » ; விட்டு 
( பரிபாடல் ) ; இட்டு ( திருமுரு அறை 
காற்றுப்படை ) ; மிகவிட்டு ஆக்கம்- நகர்ச்சிப் பொருள்கள் 
( பெரும்பாணாற்றுப்படை ) 
அட்டில்- அடுக்களை , ச . , உசு 2 ஆங்கண் - அவ்விடம் , அங்கண் 
அடம்பு - அடப்பங்கொடி , சுரு ; என்பது நீண்டது 

பாலிகை ( பிங்கல தை ) ஆண்டலை - கூகை கோட்டான் 
அணங்கு - தெய்லம் , அஎ ; வருத் னத்தைச் சேர்ந்த ஒரு பற 
துந் தன்மை , க ... ச ; 

வை ; இதன் றலை ஆண்மக்கள் 
உஅ லை போ ரலின் இப் பெயர் 

பெற்றது ; இதனைக் கோழி 
அதிர - முழங்க 

கருள 

என்பர் பிங்கலந்தையுள் உரு அ 
அந்தி - மாலைப்பொழுது உசஎ ஆயம் - கூட்டம் , உகம் : திவாகரம் 
அமரர் ( வடசொல் ) - தேவர் ஆரம் - சந்தனக் கட்டை க அ அ 

க அச , 200 

ஆலை - கொட்டில் , கருப்பஞ் 
அயர் - செய்யும் , கொண்டாடும் சாற்றைக் காய்ச்சும் இட 

டம் க 

ஆவணம் - அங்காடித் 
அரண் - காவலிடம் , காவலிட 
மாய்க்கொண்டு நின்ற வீரனை ஆவுதி ( வடசொல் ) - வேள்வி 
உணர்த்தியது ஆகுபெயர் , எக 

ருரு , 200 
அரிமா - சிங்க எறு 

பசுமாடு 
அருங்கடி - அரியகாவல் கடக ஆனா . இடையறாது , 
அருங்கடிவரைப்பு - அரிய காவல் என்னும் வினையெச்சத் தீறு 
அமைந்த மதில் 

தொகுத்தல் 
அருத்தி - நுகர்வித்து 200 இகல் மாறுபாடு 
அருவாளர்- அருவாள நாட்டின் 

குத்து - தொங்கவிட்டு, தாழ 
விட்டு 


உகரு 


தெரு 


- 


ஆன் 


20 க 


உசாக 


உசுஉ 


எ 2 


அரசர் 


உஎது 


உருக 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


கூசு 


வான் 


கஉரு) 


கருஎ 


உஙக 


கம் 


(ருகா , சுக 


எசு 


டைகழி - ரேழி , கசச ; “ இடை 

பிறை " 

என்னுஞ் 
கழிநின் றவென்னை ) 

என்றார் செய்யுளுரையிற் காண்க . 
சீவகசிந்தாமணியினும் கூகக உரு - வடிவு . கூசு ; அழகு கசுஉ 
இணர் - குலை , பூங்கொத்து கஅ 

உல்கு 

சுங்கம் 
இயம்ப - ஒலிக்க 

உலாய் - உலாவி 
இயல் - தன்மை 

உவவு - முழுமதி விளங்கும் நாள் 
ஆண்மான் , புல்வாய் , 
உசரு ; இரலையுங் கலையும் 

உழிஞை - சிறுபூளை , உஙடு ; 
புல்வாய்க் குரிய தொல் . 

திவாகரம் , பிங்கலந்தை ; இத 
மரபியல் சச 

னைக் கொற்றான் என்பர் 
இரியல் - விட்டுப்போதல் : நசு ; 

புறநானூற்றுரைகாரர் . 
எசு . நீங்கல் சிலப்பதிகாரம் , 

உறந்தை உறையூர் உஅரு 
அந்தி மாலைச் சிறப்புச்செய் உறழ் - வாது , மாறுபாடு கஎக 
காதை – உ 

வட்டமாய் 
உறை - மண்ணால் 

வனைந்து கிணற்றினுள் 
இரு - பெரிய 
இருக்கை - இருப்பு கஎச ,உகஉ 

அமைக்கப்படுவன 

உறைக்கும் - துளிக்கும் , சொரி 
இருங்கோவேள் - துவரை நகரில் 

யும் , கருஉ ; 

கருஉ ; உறை , துளி , 
அரசாண்டவேளிர் மன்னரில் 

திவாகரம் . 
ஒருவன் , உ அ ; புறநானூறு 

ஊட்டும் - ஏறப்பண்ணும் GO 
20 க , 202 

ஊழ் - முறை 
இளக்கும் - அசைக்கும் 

ஊன் - தசை 
இவர் - ஏறிப் படர்ந்த , உஙச ; 

எஃகு - வேல் 
திவாகரம் 

எக்கர் - இடுமணல் 
இறவு - இறாமீன் 

எடுப்பி - துரத்தி , ஓட்டி உஙக 
இறைவன் - அரசன் 

எய்தி - பெற்று 

உஉஎ 
ஈண்டி - திரண்டு , தொக்கு க..உ எயில் - மதில் உஎஅ , 2 கக 
ஈழம் சிங்களம் , இலங்கை எயினர் - வேடர் 

எழில் - அழகு 
உகளல் - குதித்தல் , தாண்டல் , எறிப்ப- ஒளிவீச , உகஉ ; " எறித் 
கசக , உசடு ; பிங்கலந்தை , 

தரு கதிர் தாங்கி கலி 

லித் 
உக அசு ; பாய்தல் , திவாகரம் . 

தாகை கூ 
உகிர் - நகம் 

எறழ் - வலிமை 
உகுத்தல் - வார்த்தல் , 

ஏகினும் - சென்றாலும் 
சிந்து தல் , திவாகரம் . 

ஏமாப்ப - மகிழ , ககரு ; " காமர் 
உணங்கு - உலருகின்ற 22 , நெஞ்ச மேமாந்துவப்ப என் 

அங றார் புறநானூற்றினும் . 
உரவுத்திரை - உலவும் அலை , ஏய்க்கும் - ஒக்கும் 
க 0+ ; இப்பொருட் டாதல் , ஏழகம் - ஆட்டுக் கிடாய் கசக ; 
புறப்பொருள் வண்பா இச் சொல் மேழகம் எனவும் 
மாலைபாடாண்படலம் சூடிய வரும் , பிங்கலந்தை உசஅஉ 


2 உஎ 


கஎஉ 


கஎஎ 


எஅ 


ககஎ 


Git 16 . 


க 20 


உசுக 


உஙக 


உகூச 


கசுசு ; 


உ 


காச 


க 00 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


சு 


கஉஉ 


சுக , உகச 


உரு .) 


2 எச 


உ ( 5 க 


உசக 


ஒத நீர்வேலி 


உ 0 க 


கராம 


முதலை 


உச 2 


உங C 


ஏறு - எருது 

கதிர்ச்செல்வன் - பகலவன் 
பற்றை - ஆண் நாய் 
ஒக்கல் - சுற்றம் 

கதிர்ப்ப - ஊளை யிட , உருஎ ; 
ஒருவேம் - நீங்கேம் , பிறழமாட் கதிப்ப எனப் பாடங்கொள் 
டேம் , உக 0 ; திவாகரம் . 

ளுதலுமாம் , என்னை காரைக் 
ஒல்க - சாய 

காலம்மையார் 

மூத்ததிருப் 
ஒள் எரி 

ஒளிபொருந்திய பதிகத்தில் " ஊமைக் கூகை 
செருப்பு வெளிச்சம் 

யும் ஓரியும் உறழுறழ் க 
ஒளியர் - ஒளிநாட்டார் 

கும் ” என்றாராகலின் . 
ஓக்கிய - ஓச்சிய: செலுத்திய , கதுப்பு - மயிர் 
உகக ; எடுக்கப்பட்ட , புறநா கதுவும் - கைப்பற்றும் உஎ அ ; 
னூ று , சுக ; புறப்படவிட்ட , 

கவரும் , புறநானூறு - அ 
சிந்தாமணி உகடுகூ 

கந்து - அருட்குறி ; சிவலிங்கம் , 
ஒசம் - ஈரம் , சு.அ ; பிங்கலந்தை , தெய்வம் உறையுந் தறி என் 
15. உரு 0 ; அலை , கூ அ : புறப் பர் நச்சினார்க்கினியர் 
பொருள் வெண்பாமாலை கமழ் - மணக்கும் 

கமுகு - பாக்குமரம் 
ஓம்பி - பாதுகாத்து 
ஓர்க்கும் செவிதாழ்த்துக் கேட் கருந்தலை - பெரிய தலை 

கும் , உருச ; புறநானூறு கருஎ கருந்தொழில் - வலிய தொழில் 
ஓர்த்தும் - கேட்டும் 
ஓரி- முதுநரி , உரு எ ; திவாகரம் , கலம் - படைக்கலம் 
பிங்கலந்தை . 

கலி 

மன எழுச்சி : 
ஒவம் - சித்திரம் 

செருக்கு 

12 , சுஉ 
கடி - அச்சம் , ருஎ ; காவல் , 

காவல் , கலித்த - செருக்கிய , செருக்கித் 
உஉக , உஙசு , உசு க 

திரிந்த 
கடிந்தும் - நீக்கியும் 

கலித்து - தழைத்து , ககசு , 
கடியாண் - காவலமைந்த அரண் தூவற்கலித்த புறநானூறு 
கடை - தலைக்கடை , தலைவாசல் கவான் மலைப் பக்கம் , பக்க 

மலை 
கடைக் கங்குல் - கடை யாமம் கவி - கவிந்த: வளைந்த , 

ககரு 

மூடிய 
கண் - இடம் 

கவிய - இடிய 

இடிய நச்சினார்க்கினி 
கண் அடைஇய - கண் அடைத்த , யர் பொருள் 
கண் துயின்ற ககரு 

க 0 , உசுகூ 
கண்ணி - ஆடவர் 

முடிமேற் 

கழல் - காலின் அணி , 
சூடும் மாலை 

திவாகரம் . 
கணம் ( வடசொல் ) - தொகுதி கழனி - வயல் 

கழி - உப்பங்கழி 


ககக.. 


சு 


எ O 


மனச் 


உச 2 


ககக 


உஉக 


உச 


- 


2 சுக 


கஙஅ 


காஎ 


உசஉ 


உங . 


கவின் - அழகு 


உ கச ; 


கலக 


क 


உருக 


2 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


காக 


கூஎ 


கா 


உஎசு 


22 க 


களரி - சண்டை யிடுதற்குச் 
சமைந்த இடம் , ருக ; திவாக 
ரம் , பிங்கலந்தை . 
கறி - மிளகு 
சோலை 

ருக 
காதல் - தலைவனும் தலைவியும் 
ஒருவரை யொருவர் இன்றி 
யமைடாராய்த் தமக்குட் 
பாராட்டும் பேரன்பு , க0.கூ ; 
" காமத்துச் சிறந்தது காதலை 
யுடைய காமம் ; அஃதாவது 
மெய்யுற்றறியாதா ரிருவர் 
அன்பொத்துப் பான்மை 
வகையால் தாமே மெய்யுற் 
றுப் புணரும் புணர்ச்சி ” என் 
பர் பரிமேலழகியார் , 

பரி 
பாடல் , க ஆம் பாடலுரை . 
காந்த - கார்த்திகைப்பூ 

கருங 
காப்பு - மதில் , 

சுங்கச் 
சாவடி , கஙங ; காவல் , கஅச , 
புறநானூறு கச 
காய் - எறிக்கும் , கஉ.உ ; சீவக 

சிந்தாமணி சஎது 
கார் - நீர் : பச்சை 
கால் - கால்கள் , தூண்கள் , ககக ; 
உருளை , உருளையுடைய வண் 
டியை உணர்த்திற்று , க அசு ; 
கால் உருளை என்னும் 
பொருட்டாதல் , கால்பார் 

என்னும் புறப் 
பாட்டுரையுள்ளுங்காண் க . 
இனிக் கால் வழியென்று 
மாம் ; தண்டு 
காழ் - கோல் , அ 0 , கசு எ ; வயிரம் , 

உஉ 2 ; திவாகரம் . 
காழகம் -கடாரம் என்னும் ஊர் , 

( பர்மா ? Burma ? ) 
கான்யாறு - காட்டியாறு கசுக 
கானம் - காடு 


கானல் - கடற்கரைச் சோலை , 

கூச ; திவாகரம் , பிங்கலந்தை . 
கிடக்கை - பரப்பு 
கிடுகு - கேடகம் , எ அ ; வார் 
மயிர்க்கிடுகு என்பதற்கு 
நச்சினார் 

ர்க்கினியருரைத்த 
பொருள் காண்க , சீவக சிந்தா 
மணி , உஉக அ ; சட்டம் , கசு எ 
கிளை - சுற்றம் 

சுச , சகசு 
குடமலை - குடகுமலை க அஅ 
தடவர் - குடநாட்டார் ; மேனாட் 

டார் 
குணகடல் - கிழக்குக்கடல் 

ச அக 
குரம்பை - குடிசை , ககஅ ; பிங் 

கலந்தை . 
குருளை - குட்டி , இச்சொல் புலி 
பன்றி முயல் நாய் நரியென் 
னும் விலங்கின் பிள்ளைக்குப் 
பெயராய் வரும் 
குரூஉச்சுடர் - நிறம்மிக்க விளக் 

கம் 
குவை இ - குவித்து கஎஅ 
குழல் - புல்லாங்குழல் 
குழவி - கன்று , 
கன்று , கச ; 

பிள்ளை 
குழறல் - கூப்பிடல் 

உசு அ 
குழிகொன்று - கு 

குழியைத் 
தூர்த்து 
குழீஇ - திரண்டு 

சுகூ , உசுரு 
குழை 

மகரக்குழை 
குறங்கு - தொடை 
கூடல - யாறுகடலொடு கலக்கு 

மிடம் : கழிமுகம் 
கூடு - நெற்குதிர் கரு , உசுஎ 
கூதாளம் - வெண்டாளி 
பர் நச்சினார்க்கினியர் , அடு ; 
வெண்டாளி ஒருசெடி ; பிங்க 
லந்தையிலும் திவாகரத்தி 
லும் இது கொடிவகையிற் 
சேர்க்கப்பட்டிருக்கின்றது . 


சகஉ 


கசு 


உஉங 


உங 


கோத்து 


கசசு 


கது 


உசங 


என் 


500 


க 02 
க 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


க.சு 


भज 


மாலை 


25 


கூப்பி - குவித்து 

கோட்டம் - கரை , 

கோயில் 
கூம்ப - குன்ற , உஎசு ; ஒருங்க 
பிங்கலத்தை . 

கோடியர் கூத்தர் , உருக ; 
கூம்பு - பாய்மரம் 

திவாகரம் . 
கூழ் - பல்வகை உணவு , சசு .. ; கோடு - கொம்பு 
திவாகரம் . 

கோதை- (களிர் அணியும் மாலை , 
கூளி- பேய்க்குப் பொதுப்பெய கக 0 ; சு - ஆம் பரிபாடல் பரி 
ரான இச்சொல் இங்கே ஆண் 

மேலழகியா ருரையிலுங் 
பேயை உணர்த்துகின்றது 

காண்க . கோதையர் 

யணிந்த மகளிர் 
கெழு - பொருந்தின, ஙசு , கசு 2 கோள் - குலை , கசு ; " செழுங் 
கெழுமி - பொருந்தி 

கோள்வாழை புறநானூறு 
கேணி -கிணறு, ருக ; திவாகரம் . 

கக அ 
கேள்வி நூற்கல்வி , 

சக; கோள்மீன் - கிரகம் 

காஅ 
திவாகரம் . 

சமம் - போர் , உ n - ; போர்க் 
கொடுங் கால் - வளைந்த சுற்ற , 

களம் , இனியது நாற்பது 
உங ; வளைந்த கால்கள் ( Arch- சாம்பும் - வாடும் , 2 
es ) தலைவளைந்த தூண் + ள் னரர் சாம்பிரை ) சீவக 

சிந்தாமணி 12 % 
கொடுந்தாள் - வளைந்த 
வளைந்த கால் 

202 ) 

சாயல் - மென்மை , கரு 0 ; தொல் 
கொடுந் திண்ணை சுற்றுத் காப்பியம் , - ரிசசொல்லியல் 

திண்ணை 
கொடுந்திமில் முன் வளைந்த சாற்றி - சொல்லி 
கட்டுமரம் , ககஉ ; 

திமில் சாறு - திருவிழா 
தோணி என்பர் திவாகரத் சிமையம் - மலை யுச்சி : 

மலை யுச்சி : குவடு 


2 - ஈக 


சாய 5.யை 


* ச ) 


உஎ 


சிவல் - கௌதாரி , எஎ ; பகண் 

டையுமாம் ; திவாகரம் . 
சினத்த - கோபத்தினை யுடைய 


உ உக 


கஉஉ 


கொடுமேழி - வளைந்த கலப்பை 

உ O 
கொடுவரி - வளைந்த வரிகளை 

யுடைய புலி 
கொண்டி 

கொள்ளப்பட்ட 
மி பொருள் , 
கொண்டி மகளிர் -சிறையாகக் 
கொண்டுவந்த பெண்கள் 


சீறி - மிகச்சினந்து , உ எ எ ; திவா 


உக 2 : 


ऊ 


கொண்மூ - மேகம் 
கொழிக்கும் - தெள்ளித் தொகுக் 

கும் , எ ; திவாகரம் . 
கொள்ளை - விலை 


சுடர் - ஒளி 
சுறவு - சுறாமீன் 
சூடு சுடப்பட்ட தசை , 
" குறு முயற் கொழுஞ்சூடு 
என்புழியும் இப்பொருட்டா 

காண்க புறநானூறு 


தல் 


ந மு 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


காக 


சினந்து , 


கூகூ. 


லுணர்க . 


எ 2 


கலந்த 


ககங 


கருச 


கருரு 


உஉஎ 


செயிர்த்து 

உ « 0 ; தட - பெரிய , கூ 0 க ; “ தடவுங்கய 
குற்றத்தை எண்ணிப் 

வும் சளியும் பெருமை தொல் 
பார்த்து என்றுரைப்பினு காப்பியம் " உரியியல் உச 
மாம் ; இச்சொற்கு இரு தடிந்து - அறுத்து , கஎசு ; பிங்க 
பொருளுமுண்மை ," செயிரே லந்தை உகசடு 
குற்றமுஞ் சினவலு மாகும் தண் - குளிர்ந்த 
என்னுந் திவாகரசூத்திரத்தா தண்டலை - பூஞ்சோலை 

தலை - இடம் 

உஙக 
செரு - சண்டை : போர் 

தலைமணக்கும் - ஒன்று கலக்கும் 
செருந்தி -கோரைப்புல் , உச .. ; 
வாட்கோடையுமாம் , திவா தலைமயங்கிய - ஒருங்கு கி 
கரம் , பிங்கல தை . 
செல்லா - கெடாத 

தவ மிக , உஙக; தொல்காப்பி 
செவ்வேள் - முருகப் 

பிரான் 

யம் , உரியியல் 

ளி - நீர்த்துளி, s.; தளி தலைப் 
செற்றோர் - பகைவர் , 

22 அ : 
பிங்கலந்தை 

பெய்மழைத்துளியென்பர் 

பிங்கலந்தையில் . 
செறி - நெருங்கின 

தாது - பூந்தாது . மகரந்தம் க 
செறு - வயல் 

கக , உசச 

தா அய் - பரந்து 
சே - சிவந்த 

தாயம் - உரிமை 
சேக்கும் - தங்கும் ருஅ , உசக 
ஞமலி - நாய் 

தாழ் - தங்கும் , நக ; தாழக் 

கோல் 
ஞாயில் - அம்பெய்தற்கு மறை 
வாய் மதில்மேல் அமைக்கப் 

பாழ்ந்த - வளர்ந்து நின்ற அச 
படுவது , உ அ அ ; இதனை மீன் தாழை - தாழஞ்செடி 
பூத்தன்னவுருவஞாயில் என் 

அடி , கீழ் , அச ; முயற்சி 
பர் ஐயூர் மூலங்கிழார் , புறநா 

எனினுமாம் 

உஎஅ 
னூ று , உக ; எவநை என் 
பர் புறப்பொருள் வெண்பா திட்டை - மேடு , மேட்டுக்குப்பம் 
மாலையுரைகாரர் , 
ரு ; குருவித்தலை என்பர் திணை - திண்ணை 
அடியார்க்கு நல்லார் , சிலப் 

நடுவே தொக்கது 
பதிகாரம் , அடைக்கலக் திரிதரு - திரியும் 
காதை , உக எ ஆம் வரி . திரிபுரிநரம்பு முறுக்குதல் செய் 
தகர் - யாட்டுக்கடா , எஎ , கசக தநரம்பு , உருச ; " திரித்து 
சகை -உள்ளடக்கின, நக ; கட் 

முறுக்கின 

நரம்பு 
டப்பட்ட 

உரைப் 

உரைப்பினுமாம் ; மணி 
பினுமாம் , " ஓங்கு சிலை வாயிற் மேகலையினும் திரிபுரி வார் 
றூங்குபு தகைத்த என்பத சடை என்றார் , கசஅ ஆம் 
னுரையிற் 

காண்க , பரிபா பக்கம் . 
டல் உஉ 

திரு - திருமகள் 


கசுச 


தாள் 


தானை 


- படை 


2 எக 


உழிஞை, 


சா 0 


என்பது 


உசுக 


சுஎ 


என் 


என் 


சசே 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


உகக 


க கெ 


கூசு , உஎஎ 


உஎங 


திருநிலை இய - வீரத் திரு நிலை துவன் று - நிறைந்த , நெருங்கிய , 
பெற்ற 

கஎச , உகஉ ; " துவன்று நிறை 
திரை - அலை 

வாகும் " தொல்காப்பியம் , 
திளைப்ப - தழுவ : புணர உகசு 

உரிச்சொல்லியல் , கூச 
இள அனங்கன்னி நாரை துறக்கம் - வானுலகு 

கச 
யைத் திளைத்தலின் என்புழி துறுகல் 

துறுகல் - பொறைக்கல் , சிறு 
யும் இப்பொருட்டாதல் குன்று , உஙச ; “ புலவுசேர் 
காண்க சீவகசிந்தாமணி , துறுகல் என்றார் ஐங்குறு 
நாமகளிலம்பகம் 50 

நூற்றில் உக ) 
திறல் - வலிமை 

துறைபோகிய - முற்றக் கற்ற 
தீந்தொடை - இனியயாழ் இசை கசுக ; 

துறைபோகலின் 
உருச ; தொடை - யாழ் நரம்பு , முற்ற முடித்தலின் 
புறநானூறு , எ 0 ; இங்கே நரப் 

தூ - தூய 
பிசையை உணர்த்திற்று . தூ உட் - தூவி உரு உ ; " மலை 
தீம்புகார் - காட்சிக் கினிய காவி வான் கொள் கென உயர் பலி 
ரிப்பூம்பட்டினம் 

தூ உய் புறநானூறு கசங 
துகள் - நுண்பொடி 

தூங்கு - அசையும் 
துகிர் - பவளம் , கசஅ , க அக 

கூறை 

கசஅ 
துகில் - வெள்ளாடை , க 0 எ தூ துணம்புறவு - தூது உண் அம் 
‘ வெண்பட்டு என்பர் சீவகசிந் புறவு எனப்பிரித்துச் சிறு 
தாமணி உரையில் 

கல்லைத்தின்னும் 
துகிற்கொடி - வெள்ளிய துணி புறா எனப் பொளுரைக்க ; 
யாற் செய்த கொடி , 

கசு அ ; 

தூ துணம்புறவெனத் துதைந் 
துகிர்கொடி வெண்மை 

னெழினலம் 
செம்மை இரண்டற்கும் றார் கலியினும் டூசு 
பொது வென்பர் சீவகசிந்தா தூறு - சிறு செடி 
மணியுரையில் கூச 

தெவ்வர் - பகைவர் , உகக ; தெவ் 
துச்சில் ஒதுக்கிடம் , – அ ; 

வுப்பகையாகும் தொல் . உரி . 
சிலிருந்து துயர் கூரா என் 50 
பது இனிது நாற்பது ச ( 0 தறுவு - சுடுதல் , க 0 ; “ தெறுக 
- உறங்கி 

திர்க் கனலி என்பது புறநா 
ஞ்சம் - தங்கும் , சக ; அறந் 
துஞ்சுஞ்செங்கோலையே " புற தென்னவன் 

தென்னவன் - பாண்டியன் 
நானூறு 20 
துடி உடுக்கை , பாலைப்பறை தேஎம் - நாடு , தேயம் 

தேம்ப - வாட 
துடுப்பு - கணு 

கருக தேறுநீர் - தெளிந்த நீர் 
கணவன் 

தொக்காங்கு - கூடினாற் போல 
துப்பு - வலிமை 
துய்த்தும் - நுகர்ந்தும் 

தொட்டு - அகழ்ந்து , தோண்டி 
துயில் - உறக்கம் 

உ அச 


உசுசுசு 


தநின் 


என் 


2 நச 


னூறு சங் 


உஎஎ 


உகசு 


உசுரு 


சு . 


துணை 


கசு 


க 016 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


எ அ 


மான 


ச 2 


கஉசு 


உஉக 


20 சு 


கக 


தொடி - கடகம் 

நிரைத்து - வரிசையாக வைத்து 
தொடுதோல் - செருப்பு உசுரு 
தாடை - படி கசஉ ; கட்டு , நிலை இய- நிலைபெறற்குக் காரண 
ஆகுபெயரால்யாழை உணர்த் 
திற்று 

நிறீஇ - நிலைபெறச் செய்து 
தால்சீர் - பழைய சிறப்பு காச 

2 ज 
தொல்லிசை - தொல் இசை , நுகம் - வண்டிமாடுகளின் பிட 
அடிப்பட்ட புகழ் 

ரிற் நங்குங் குறுக்குக்கட்டை 
தொலைத்த - அழித்த 

இதனை நுகத்தடி 
நகர் - வீடு , 20 , மாளிகை என் வழங்குப் 
பர் புறப்பொருள் வெண்பா நுதல் - நெற்றி 
மாலை உரைகாரர் , பொதுவி நெய்தல் - குவளைப்பூ 
யற் படலம் , 40 ; கோட்டம் : நருஞ்சி - ஒரு முட் பூண்டு 
கோயில் , டூஎ , “ முக்கட்செல் 

உடுசு 
வர் நகர்வலஞ் செயற்கே " நேரிழை -ஏற்ற அணிகலம் , உ 2 ; 
என்றார் புறநானூற்றினும் சு 

பரிபாடலுரை கக 
நசை - விருப்பம் 205 நொடை - விலை 

க அ 0 
நோன் - வலிய 

உ எஅ 
நடுகல் - இறந்து பட்ட மறவனை 
நினைவு கூர்தற்கு நட்ட கல் , 

பஃரகைப்பு - பல் தசைப்பு பல 
எக ; இங்ஙனங் கன்னடுதலைப் 

பகு திகள் ; பலகட்டுகள் , கசங 
பரலுடை மருங்கின் என் 

பஃறி - பட.கு , ₹ 0 ; தோணி 
னும் புறப்பாட்டிற் காண்க . 

என்பர் திவாகரர் . 

பகடு - பெருமை , பகட் 
நடுவு - நடுநிலைமை 
நண்ணார் - பகைவர் 

டெருத்து பெரிய எருது , 

2 உடு 
நந்தா - அவியாத 

ருஉ , கசஎ; பேரெருது 20 க 
நயந்தும் - விரும்பியும் 

பகர்ந்து - வெளியாகச் சொல்லி 
க அ 0 

பகல் - நுகத்தின் நடுவிற்றைத்த 
மறு - நல்ல 
நன்பகல் - உச்சிப்பகல் , 
புறப்பொருள் வெண்பாமாலை 

பசும்பதம் - பசிய சோறு 20 % 

படப்பை - தோட்டம் , கூஉ ; பிங் 
உரை , வஞ்சிப்படலம் 

கலந்தை எ 0 க 
நனந்தலை - அகன்ற இடம், கககூ , படிக்கால் - ஏணி , கச 2 ; “ வானு 
தொல்காப்பியம் , உரி யியல் 

லக மேறுதற்குச்செம்பொன் , 

இருளில் படிக்கால் என்றார் 
நனி - மிகுதி , க அக ; தொல்காப் சீவகசிந்தாமணியிலும்2 அஎஉ 
பியம் , உரியியல் கூ 

பண்ணியம் -பண்டம் , 20k ; 
நாடி - ஆராய்ந்து 

“ குரங்கருந்து பண்ணியம் 
நாண்மீன் - நட்சத்திரம் 

என்னும் பரிபாடலுரையிற் 
நாப்பண் - நடு , அக 

பரிமேலழகர் இப் பொருளே 
நாவாய் - மரக்கலம் 

கூறுதல் காண்க கச 


20 எ 


உசஎ 


ககக 


உகக 


நறவு - கள் 


ருரு 


ஆணி 


20 சு 


உசு ; 


எ அ 


20 க 


कम 


கஎச 


காசு 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


2 எச 


கூக 


20 ரூ 


கொடி 


உஙசு 


எச : திவாகரம் . 


பணிபு - தாழ்ந்து 

பிடி - பெண்யானை உஉச 
பணியம் - பண்டம் , ‘ பண்ணியம் பிணர் 

பிணர் - பொரிந்த வடிவு : சருச் 
பணியம் என நடுவே தொக்கது 

அக 

பிணி - கட்டு , வார்க்கட்டு , உக 
பணை -கு திரைப்பந்தி , இலாயம் , பிணிக்கும் - கட்டும் 
கூக ; மருதநிலம் 

பிணியகம் -சிறைக்களம் , உஉஉ 
பதம் - சோறு , உணவு 

பிணை 

மானினத்திற் பெண் , 
பதாகை ( வடசொல் ) - பெருங் உசடு ; தொல் . மரபியல் , நி எ 
ச அ 2 . பிழி - கள் 

அக 
பம்பி- அடர்ச்தெழுந்து , உருசு ; பிளிறு - முழங்கும் 
கதித்தல் பம்மல் கஞறல் பிறங்கு - விளங்கும் , 

உஅடு ; 
கன்றல் , எழுச்சியின் ,மிகு திக் உயர்ந்த, " பிறங்கு நிலை 
கெய்தும் பெயரே ” என்றார் மாடத் துறந்தை யோனே , 

" 
திவாகாரும் . 

புறநானூறு சுக 
பரதவர் - செம்படவர் , நுளையர் , பீடு - பெருமைத்தன்மை , உஉஉ 
+0 ; சடலோடுழந்த பளித் புகர் - PR 1 : பச்சென்ற நிறம் , 
துறைப் பரதவ " என்றார் 
பதிற்றுப் பத்தினும் 

புணரி - கடல் 
பரி - செலவு , செல்லுதல் , க அரு; புதவம் 

புதவம் - அறுகு , 2 சங ; ஒரு 
திமிர்பரியமா என்புழியும் 

வகைப்புல் என்பர் பிங்கலந் 
இப்பொருள் காண்க , புறநா 

தையுள் . 
னூற்றுரை கச 

புதவு - வாயில் , க எ • ; “ பூரித்துப் 
பருவம் - பொழுது 

புத வந்தோறும் என்றார் சீவக 
பரேர் - ‘ பருஏர் பெரிய அழகு சிந்தாமணியினும் உருசங 

புதை - அம்புக்கட்டு 

உஅ அ 
பலி - தேவருணவு , கசு 

கசுரு ; வட புயல் - மழை 
சொல் . 

புரவி - குதிரை 
பள்ளி - தவத்தோர் இருப்பிடம் , 

ருப்பிடம் , புலம் - நிலம் 
தி ; இப் பொருட்டாதல் புலம்பெயர் - தம் நிலத்தைக் கை 
புறப்பொருள் வெண்பாமாலை விட்டுவந்த 
யுரையிலுங் காண்க . வஞ்சிப் புலவு - புலால் , புலால் நாற்றம் 
படலம் கூ 
பறழ் - பன்றிக்குட்டி , எடு ; “ குட் புலிப் பொறித்து - புலியினுரு 
டியும் பறழுங்கூற்றவண்வரை 

இலச்சினையாக இட்டு 
யார் என்னுந்தொல்காப்பிய 

ககூடு 
மரபியற் சூத்திரத்தால் பன் புழுக்கு - புழுக்கின இறைச்சி 
றிக் குட்டியும் பறழ் எனப்படு சுச ; “ யாமைப் புழுக்கின் ” 
தற்குரித்தாதல் காண்க . என்றார் 

புறநானூற்றினும் 
பாகு - குழம்பு 
பாசிழை- பசுமை யிழை பசிய புழை -சிறுவாயில் , கசச , உ அஎ; 
அணிகலன் 

திவாகரம் . 


கஉ அ 


உகச 


உச 


உகஎ 


வை 


கசுசு 


உக 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


சமஎ 


யான் 


கஙரு 


h . 


பொறித்து 


நிறம் , 


மாலை 


புறக்கொடாது - முதுகு காட் 

4 கறுழ்பொருத 

செவ்வா 
டாது , அ ஃதாவது பின் 

என்புழியும் 
னிடையாது 

எக , உக 0 பொருட்டாதல் காண்க , புற 
புறம் போக்கி - வெளியே போக நானூறு ச 
விட்டு 

பொழில் - தோப்பு , சோலை ங ங 
புறவு - புறம்பு 

பொறி- அடையாளம் , ச 0 ; மெய் 
புன்றலை சிவந்த மயிரினை 

வாய் கண் மூக்குச் செவி என் 
னும் ஐம்பொறி 

க 02 
யுடைய தலை , புல் - புற்கென்ற 
பழுப்பு நிறம் ,. க : 0 ; 

அடையாளமாக 
தில்லையன்ன 

புல்வென் அல்லது இலச்சினையாகயிட்டு 
சடையோன் ) என்னும் புற 

பொன்ற - அழிய , மாய 2.அக ; 
நானூற்றுரையிலும் , உரு 

திவாகரம் . 
“சிறுபுன் மாலை தலைவரின் 
என் னும் புறப்பொருள் 

போகு இடைகழி - பெரிய இடை 
வெண்பாமாலை , கைக்கிளைப் 

கழி , கசசு ; போகிதழ் " 
படலம் , கூ ஆஞ் செய்யுளுரை 

என்பதற்கு நீண்ட இமை 
யிலும் இப்பொருட்டாதல் 

எனப் பொருள் உரைப்பர் 
புறப்பொருள் 

வெண்பா 
காண்க; புற்கு பொன்னிறம் 
புகர் நிறம் இரண்டிற்கும் 

யுரைகாரர் , 

கிாைப் படலம் 
பெயராமென்பர் திவாகரர் . 

போந்தை - பனை 

போர்க்கதவு- வாய் பொருந்தின 
பூதம் ( வடசொல் ) -குறள் கு 

கதவுகள் 
பூளை - மெல்லிய பஞ்சினைத் தரும் 

மகிழ்ந்து 

உண்டும் 
ஒரு செடி , இது பெரும்பூளை 

பொருட்டாதல் 
றுபூளை என இருவகை , வாங்கமைப் பழுதிய தேறன் 
ங்கிது ‘பெரும்பூளை யினைக் 
குறிக்கின்றது 

மகிழ்ந்து என்னும் புறநா 

ரையிற் காண்க , கஉகூ 
பெண்ணை - பனை கஅ , அக 

தேறலென்றும் 
பேணாது - எண்ணாது , கருதாது , பொருள் படுமாகலின் , இப் 
ககசு ; திவாகரம் . 

பெயரிற் பிறந்த மகிழ்ந்து 
பேணி-போற்றி , வழிபட்டு 200 என்னும் 

வினை தேறல் 
பேம் - அச்சம் , உருடு ; தொல் உண்டு என்னும் பொருளில் 
காப்பியம் , உரியியல் சுக 

வரும் . மகிழ் தேறலை 
பொதிமூடை - பொதிந்து வைக் உணர்த்துதல் மழையென 
கப்பட்ட மூட்டை , 

மருளும் மகிழ்செய்மாடத்து ” 
பொதியில் - அம்பலம் , உசக ; 

என்னும் பொருநராற்றுப் 
திவாகரம் , பிங்கலந்தை . படையடியினுங் காண்க . 
பொதுவர் - இடையர் உஅக மஞ்சிகை - பேழை கசுங ; திவா 
பொர - சண்டையிட 
பொருத - உரிஞ்சிய 

மட்டு - கள் 

க 0 அ 


புனல் - நீர் 


( தஎ 


க 0 அ ; 


உரு 


ம 


கஙஎ 


கரம் 


உகச ; 


க 0 அ 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


உக 


42 அ 


கங் 


கஎரு 


தல் 


கக சு 


என்னும் 


உரு 


உகக 


மடம் - அறியாமை , கள்ளம் மாரி - மாரிக்காலம் , மழையெனி 
அறியாமை 

னும் ஆம் 
மடிந்து - தொழில் செய்யாது மால் - பெருமை , மால்வரை - 
சோம்புதல் 

பெரியமலை 

கங.அ 
மணி - செம்மணி , க அஎ; மண் மான்பிணை . பெண்மான் உசரு 
ணார்மணி " எனப் பரிபாட மிசை - மேல் 
லிற் ( க 0 ) கூறப்படுதலின் , மிழற்றும் நிரம்பா மென் சொற் 

; 
மண் என்னும் முதனிலையிற் 

எனவும் 
றோன்றிய திச்சொல் 

{ கசுஉ ஈ ) “ வருத்தம்மிழற்றி ” 
மதன் யானைமதம் உ.எ அ எனவும் ( 

உக) சீவகசிந் 
மதி - திங்கள் கூடு ; மதித்தறி தாமணியிற் போந்தமை 

காண்க ; நிழற்றலு மிழற்றலு 
மது - தேன் , காமத் தேன் 50 அ , நிரம்பாமென் சொல் " என் 
வடசொல் . 

றார் திவாகரத்தள்ளும் . 
மரபு - முறைமை , காடு ; ஈண்டு 
ஈண்டு முக்கால் - மூன்று 

உருள்கள் 
செலன் மரபின் ” 
புறநானூற்றுரை காண்க உரு முகில் - முகைத்த , முகிழ்த்த , 
மருங்கு - பக்கம் , உ 10 : கிளை தாமரைமுகை எனினும் ஆம் 
ஞர் 

உஅ 2 
மருப்பு - கொம்பு உஉக முட்டா - இடையூறுபடாத , பிற 
மலர் தலை - அகன்ற இடம் 

ழாத , உ 0 ச ; “ நல்லறம் , முட் 
மலி - மிகுந்த 

* அ 

டுடைத்தாக இன் டை தவிர்ந்து 
மலைந்தும் - சூடியும் அஅ வீழ்தலின் 

என்றார் பழ 
மலையவும் - சூடிக் கொள்ளவும் மொழியினும், ஈசுசு ; குறை - 

யாத , உக அ ; இப்பொருட்டா 
மறம் - வீரம் 

தல் “ முட்டின் றொருவர் 
மறுகு - தெரு 

பொழுதின்கண் 
மன் 

2. எஅ என்புழியுங் 

பழ 
மன்றம் - பொது இடம் , 

மொழி கஙச 

முதல் - அடி , கிழங்கு 
மா கருமை , 

உசக ; முதுவாய் - அறிவு 

அறிவு வாய்த்தல் 
விலங்கு , யாடு , ககஅ ; குதிரை 

உகச , உடுக 
கஉங ; பெருமை 

முரசு 

பறைப்பொது , 
அழுக்கு , உப்பு 

திவாகரம் . 
மாட்டிய - கொளுத்திய உசஎ , முரண் - மாறுபட்ட , கூ எ ; 

< எ ; “ கடு 
" இரும்புலிவேட்டுவன் பொறி 

முரண் முதலைய " 

என்னும் 
யறிந்து மாட்டிய என்றார் புறநானூற்றுரையினும் இப் 
புறத்தினும் கக 

பொருள் 

காண்க , 
மாந்தி - குடித்து 

முரண்களரி - சண்டையிடும் 
மாயிதழ் - கரிய இதழ் 

இடம் 


சாக 


கக 0 


ககக 


உடைய 


நிலைபேறு 


காண்க , 


உடுரு 


(நிசு , 


உங்எ 


கருஎ 


மாசு 


க 00 


கூஎ , 


ககே 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


நஎ 


2 எசு 


கரு எ 


உகசு 


உஎங 


முரல - ஒலிக்க , கருசு ; " முழவு யாழ் - ஓர் இசைக் சருவி , இது 
பணை முரல என்னும் பரி பேரியாழ் , சகோடயாழ் , 
பாடலுரையையுங் காண்க , எ மருத யாழ் , செங்கோட்டி 
முருக்கி - கெடுத்து , தோல்வி யாழ் என நால்வகைப்படும் . 
பெறச் செய்து , 2 கஅ ; 

கருசு ; திவாகரம் . 
தோள் வலி முருக்கி ” என் - வசை - குற்றம் , க ; திவாகரம் . 
னும் புறநானூற்றுரையையுங் 

வடமலை வடக்கேயுள்ள மலை , 
காண்க கஅ 

இமயம் மேரு முதலியன க அ எ 
முருகு - மணம் 

வடவர் - வட நாட்டிலுள்ளவர் , 
முழவு - தண்ணுமை , மத்தளம் ஆரியவரசர் , 

வடி மணி - வடித்தமணி : உஙஉ , 
முற்றிழை - தொழில் முற்றுப் 

தெளிந்த மணி என்பர் புறப் 
பெற்ற அணிகலம் 

பொருள் வெண்பாமாலை 
முன்றில் - முற்றம் அகூ , கசக , 

யுரைகாரர் , பொது வியற் பட 

லம் , கச 
முன்னிய - நினைத்த 

டு - குற்றம் , உ 0 அ ; பிங்கலந்தை ; 
முனை - பகைவரிடம் 

உஅ; 

தவறு , பரிபாடலுரை ; உ 
வேற்றுப்புலம் புறப்பொருள் 

வதியும் - தங்கும் , சடு ; திவா 
வெண்பாமாலையுரை , வெட் 

கரம் . 
சிப் படலம் கஎ 

வம்பலர் - புதிதுவந்தோர் , உசக ; 
முனை இ - வெறுத்து, 

வம்பு புதுமைப் பொருட்டா 
“ அளை யகமுனை இ புற 

தல் திவாகரத்துட் காண்க . 
நானூறு , டூஉ ; " முனைவுமுனி 
வாகும் தொல்காப்பியம் , வயங்கு - விளங்கும் 
உரியியல் க .0 

வயவர் - வீரர் 
மூடை - பொதி , மூட்டை , 5 அசு ; வரி - நிறம் , 5. அ ; பிங்கலந்தை ; 
மூட்டையைமூடையென்பது 

வரிமணல் - கரிய நிறத்தினை 
பாண்டி நாட்டுவழக்கு . 

யுடைய மணல் , அஃதாவது : 
மூதூர் - பழைய ஊர் உகரு கடல் நீர் அரித்த கரியமணல் 
மெழுக்கு - மெழுகு 
மேழகம் - யாடு , எள ; திவாகரம் . வருடை - வருடைமான் , கஙக ; 
மேனி - நிறம் , கசஅ ; திவாகரம் . குறுந்தொகையுள் “ செவ்வ 
மை-குற்றம் , கடுக ; திவாகரம் . ரைச் செச்சை வருடைமான் 
மைந்தர் - ஆண்மக்கள் (திவா மறி என வருதல் காண்க , 
கரம் , இளைஞர் , பிங்கலந்தை ) 

க அஎ; திவாகரர் " வருடைசர 

பம் வரையா டாகும் " என்பர் . 
மொய்ம்பு - வலிமை எ 2. , உஎக வரை - மூங்கில் , கங அ ; மலை , 
மோடு - வயிறு கச ; பிங்கலந்தை . 
யாணர் - புது வருவாய் , கூஉ ; 

வரைப்பு - எல்லை , கஅங ; புற 
தொல்காப்பியம் , உரியியல் நானூற்றுரை , 

கூ ; மதில் , 
உசுக ; திவாகரம் . 


உகக 


உங 2 


47 


ககே 


ககூ.க 


அங 


ககா 


பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 


ॐाहा 


தடுக் 


உகக 


கொடி 


உருரு 


குதிர் 


உசு எ 


வலனேர்பு - வலன் ஏர்பு வல விராய - கலந்த , கூடிய 
மாக எழுந்து 

விரைஇ - கலந்து , கலவாமிற்ப 
வழி - வழிவந்தார் , மரபினர் , 

க அக 
கால் , உ அக ; பிங்கலந்தை . 

விலக்கும் - தடை செய்யும் உரு 
வளவன் - சோழன் , கரிகாற் விலங்கு - எதிர்இருந்து 
சோழன் 

கும் , உசு ; இப் பொருட் 
வளி - பாற்று . தென்றற்காற்று டாதல் விலங்குபகை கடிந்த 

கருக , உ எஉ கலங்காச் செங்கோல் என் 
வறள் - வறண்ட , நீரற்ற , சுரு பதனுரையிலுங் காண்க , புற 
றள் அடம்பு வறண்ட 

நானூறு உங் 0 
மணலிலே படர்ந்த அடப்பங் விழவு 

விழவு - திருநாள் 

விழா - திருவிழா 
வறுங்கூடு - வறிதாய்ப் போன 

விளிப்ப - கூவ , அழைக்க , உரு அ ; 

திவாகரம் . 
வாக்கிய - வடித்து ஒழுக்கிய வீழ் - விழுது , 

அச ; “ சிதலை 
சச ; வாக்கவுக்க தேக்கட் 

தினப்பட்ட 

வாலமரத்தை , 
டேறல் புறநானூறு 

மதலையாய்மற்றதன் வீமூன்றி 
வாய் - இடம் , கூ 0 ,சாளரம் , கருக ; 

யாங்கு நாலடியார் , தா 
மெய்ம்மை ; 204 ; திவாகரம் . 

ளாண்மை எ 
வாரி - வருவாய் , விளைபொருள் , 

வெண்மீன் வெள்ளி : 

சுக்கி 
க கூ 0 ; பிங்கலந்தை . 
வாரிருங் கூந்தல் - வார் இருங் வெரீஇ - அஞ்சி 
கூந்தல் : நீண்டகரிய கூந்தல் , 

வெளில் யானை கட்டுந்தறி க எஉ ; 
உக சு ; தொல்காப்பியம் , உரி 

களிறிலவாகிய புல்லரை 
யியல் 

நெடுவெளில் என்பதனுரை 
வால் - வெண்மை 

ககஅ , கசுச 
வாவி - குளம் 

யிலுங் காண்க , புறநானூறு , 

கஉ எ ; பிங்கலந்தை , 
வாள் கழித்து வாட்படை 

. 
வீரரை ஓட்டி 

வெறி - வெறியாட்டு , வேலன் 
விசிபிணி - வலித்துக் கட்டிய , 

ஆடல் , அணங்கு ஆட்டு , கருரு ; 
உசுங ; மாசறவிசித்த வார் திவாகரம் , பிங்கலந்தை . 
புறு வள் பின் " என்னும் புறநா 

வெறி வள்ளிக் கூத்தென்பர் 
னூற்றுரையையுங்காண்க 50 புறப்பொருள் வெண்பாமாலை 
விசும்பு - வானம் 

யுரைகாரர் , பாடாண்படலம் 
விடக்கு-இறைச்சி , க எசு ; திவா 
கரம் . 

வேலன் - முருகபூசை பண்ணு 
வியல் - அகலம் , கரு அ ; தொல் 

மவன் , வெறியாட்டாளன் . 
காப்பியம் , உரியியல் சுசு வேட்கும் - ஓமஞ்செய்யும் வேள் 
வியன் - அகலம் , அ ; 

வியல் விசெய்யும் 
திரிந்தது ; தொல் உரியியல் வேட்டு - விரும்பி 

வேட்டம் - மீன்பிடித்தல் 


எங 


2. சரு 


2 உசு 


கூச 


உஙச 


சாசு 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


ககக 


ககக ; 


கடலை 


வேலாழி - கடல் , ஆகுபெயராற் 
கடற்கரையைஉணர்த்திற்று , 

வேலாழி 
உணர்த்து தல் வில்லார் வி ழ 
வினும் வேலாழி சூழுலகின் " 
என்னுந் திணை மாலை 
றைம்பது , சுஉ ஆம் செய்யு 
ளுரையிற் காண்க . 


மொழியுள் வேலா என்னுஞ் 
சொற் கடற்கரையை உணர்த் 
தும் ; இனி இதனை வேலா 
ஆழி எனப் பிரித்துக் கரை 
யுங்கடலுமென உரைப்பினும் 


நூற் 


வைகல் - நாள் 


கஉச 


வட 


மறைத்திரு மறைமலையடிகளார் 

எழுதிய 
பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 

முற்றும் 


மறைமலையடிகளாரின் 
தனிச் செந்தமிழ் நூல்கள் 


ரூ . காசு 
சாகுந்தல நாடகம் 

விள 
ளக்க உரைக் குறிப்புக்களுடன் 3 25 

கலிக்காக்கட்டு 4 25 
சாகுந்தல நாடக ஆராய்ச்சி 

3 50 
இளைஞர்க்கான இன்றமிழ் 

2 50 

கலிக்காக்கட்டு 3 25 , 
மரணத்தின் பின் மனிதர் நிலை 

4 00 
தமிழர் மதம் 

7 00 
திருவொற்றிமுருகர் மும்மணிக்கோவையுரை 6 50 
சிந்தனைக் கட்டுரைகள் 

3 50 
முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை 

2 

75 
பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 

3 50 
சைவசித்தாந்த ஞானபோதம் 

6 00 
குமுதவல்லி நாக நாட்டரசி 

5 25 
தொலைவிலுணர்தல் 

5 00 
சோமசுந்தரக் காஞ்சியாக்கம் 

2 00 
பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை 

2 00 

கலிக்காக்கட்டு 2 75 
கோகிலம்பாள் கடிதங்கள் 

6 00 
சிறுவர்க்கான செந்தமிழ் 

2 25 

கலிக்காக்கட்டு 3 00 
முற்காலபிற்காலத் தமிழ்ப் புலவோர் 

3 00 
சோமசுந்தர நாயகர் வரலாறு 

2 25 
வேளாளர் நாகரிகம் 

2 75 . 


1 
॥ 


oooo000 


ਸਾਕਾ 


